திருவாசகம் 
குமரப்ப முதலியார் 

பதிப்பு 
1845 


அ 


அ 


அ 


திருவாய்மலர்ந்தருளியது 

Ga 
கணபதி தவண . 
ரூவாசகம் . 

திருவாதவூரடி.களாகிய 
மாணிக்கவாசகசுவாமிகள் 


தென் 


இ 00 து . 
காட்டையூ 


ெ 


ச் கிளை : 


சிவக்கொழுந்து தேசிசிரானும் , 


திருத்தணிகைச் 





சரவணப்பெருமான் as 


பதிக்கப் பட்ட பிரதி கணயும் இன்னுஞ் சில 

எட்டுப் பிரதிகளையுங் கொண்டு 


வித்தியா விலாச சபை வித்வத்தலைவரி வொருவராகிய 

சாரம் 


குமரப்பமுதலியாரால் 


பரிசோதிக்கப்பட்டு . 


புரசைப்பாக்கம் 

முத்து நாயகர்குமார் 
சின்ன தம்பி நாயகரால் . 

தேசாபிமானி அச்சுக்கூடத்திற் 

பதிப்பிக்கப்பட்டது . 


சாலிவாகன சகாப்தம் த எனசுய அஇ நிகழா நின்ற , 
is விசுவாவசு ( ளும் வைகாசிமீ 

* 30 க 


மாணிக்கவாசகசுவாமிகளது 

சரித்திரச் சுருக்கம் . 


tes 


அம்மா 


மாணிக்கவாசகரென்பவர் சைவத்துக்கு ஒருபெரியசமயா சாரி 
யா (புள்ளவர் அவரைத் தேவாரமாகிய தமிழ் வேதஞ் செய்தருளிய 
திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் - திருநாவுக்கரசு நாயனார் - சுந்தர 
மூர்த்தி நாயனார் - இம்மூவரோடு சேர்த்துத் துகிசெய்து வருகிறார் . 
கள் - அவராலே அருளிச் செயப்பட்ட இத்திருவாசகமானது அனே 
கருக்குப்பத்திஞானங்களை உண்டாக்குகின்றது அவருக்குப் பரிசுத் 
தசிவஸ்தலங்களிலெல்லாம் மார்கழிமாசத்திலே திருவிழாநடத்தப் 
படுகின்றது , 

ரம்மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டியராஜன் காலத்தி 
லே தென்றிசையிலேபாண்டிவள நாட்டிலே வையையாற்றங்களையி 
லே திருவாதவூரிலே அமாத்தியர் என்கிற அந்தணர் குலத்திலே திருவ 
வதாரம் செய்தருளினார் . ஆதியிலே வாதவூரரென்பது அவருக்குத் 
தந்தையாரால் கொடுக்கப்பட்ட டெயராயிருந்தது அவர் இளமை 
ப்பருவங் கடப்பதன்முன்னாகவே - தம்மாபுக்குரிய வேதாசமமு 
தலியவற்றையும் , பிற நூல்களையும் , கற்று வல்லராயினார் அவர்கு 3 
திசயங்களெல்லாம் மதுரை அரிமர்த்தன பாண்டியன் செவிக்கு 
புலமாயின அவ்வரசனோவெனின் உடனே வாதவூரரை வருவித்து 
குணங்களையெல்லாம் ஆராய்ச்சி செய்து வியந்து மேலான சிறப்பு 
கள் செய்து தென்னவன் பிரமராயனென்னும் பெயருங் கொடுத்து 
த் தன்னிடத்தேமுதன்மந்திரியாக்கினான் அவர் அரசனுக்கு இனிய 
ராகியும் , சிவபத்தி அடியார் பத்திகளில் சிறந்தவராகியும் ,இப்படிப் 
பட்ட பெருஞ்செல்வத்தோடு கூடிவாழ்ந்திருக்கையில் இந்தமண் 
ணுலக வின்பமும் அந்தவிண்ணுலகவின்பமும் அநித்தியங்களென் 
கிறவிவேகம்தோன் றலால் அவை வெறுக்கப்பட்டன அசையால் போ 
ரின் பவிட்டுக்கு எதுவாகியதத் துவஞானத்தைப் போதிக்கவல்ல ஆசா 
ரியரைக்காணுதற்கு வேட்கைகொண்டிருந்தார் . அப்படியிருக்ளை 
யில் அரசன் கீழ்கடற்றுறையிலேசென்று குதிரைகள் வாங்கிவரும் 
டி - அவரைவினான் - ஏவப்பட்ட அம்முதன்மந்திரியார் அளவிறந்து 
பொற்குவைகளைக்கைக் கொண்டு நால்வகைச்சேனை களாலும் அவ 
• பட்டுச் சென்று வழிநம்பிலே திருப்பெருந்துறையென்னும் பதி 
சூச்சமீபித்தார் - அப்போ துபடைத்தல் - காத்தல் - அழித்தல் மறை 
தல் - அருளல் என்கிற ஐந்தொழினடத்தும் . ஆதிபகவனாகிய பரமசில 


os 


2 ) 
னார் அவருடைவலபரிடமும் . சத்தி யோதமும் , இருவினையொ 
ப்பும் நோக்கி அவருக்கு அருள் செய்தற்பொருட்டுத் திருப்பெருந் 
துறையில் 

மல குருந்தமரத்தடியிலே தமதுாணங்கள் மாணாக்காய்ச் 
சு.திருக்கநடுவே தாம் ஒருஞானாசாரியராய்த் திருவருக்கொண்டு 
விற்றிருந்தருளிஞர் . அம்முத மந்திரியார் குருமூர்த்தியைக்கண்ட 
பொழு தாவெனின்வெங்கொழிஞ்சுரத்து வெயிலிடைவருந்தியோ 
ன் தண்மலர்த்தருவைத் தன்னெதிர் கண்டெனவிரைந்து செல்வேட் 
கை பொருந்தினராகி அழவிடைப்பட்ட மெழுகெனவுருதி அழுதகண் 
ணு நநொழுதசையுமாய்ச்சென் திருவடிகளிலேவிழ்ந்து தேவரீர் அ 
டியேற்கு அருள் செயல் வேண்டு மென்றார் அவரது அதிதீவரபக்கு 
வத்தைக் கண்ட தேசி சோத்தமானவர் திருவருள் சுரந்த ஞான தீக்ஷை 
செய்து - பதி 

பதி சுபாசம் என்கிற முப்பொருள்களினியல்புகளும்ஐந் 
தொந்தடைவால் உபதேசித்தருளினார் அவ்வுபதேசப் பொருள 
ஐயந்திரியின்றி அங்கையினெல்லிடோற் பெற்றமாணாக்கரானவர் 
அன்புமேலிட்டு அற்புதமான ஞானப்பாடல்களைப் பாடத்தொட 
கினார் . அப்பாடல்களைக்கேட்ட கடவுளானவர் திருவுளங் களிகூர் 
ந்து அவரது திருவாய் மலரினின்றும் பிறந்தவாசகங்கள் மாணிக் 
சங்கள் போல் விலையேறப் பெற்றவையாயிருக்கை பால் அவருக்கு 
மாணிக்கவாசகரென்னுந் திருப்பெயரைக் கொடுத்து அவனா அங் 
கேயிருக்கும்படி சட்டளையிட்டு மறைந் தருளினார் . பின்பு மாணிக் 
சவாசகர் குலோசள் வாங்குதற்பொருட்டுக்கொணர்ந்த பொன்னை 
பெல்லாம் அப்பதியிலே சிவாலயத் திருப்பணியிலும் மற்றும் பல்ல 
சையறங்களிலும் செலவுசெய்து விட்டு நிரதிசயானந்த நிட்டா லுபூ 
தியிலே சுகித்திருக்கையில் இதுவனாயிலே குதிரை வாங்கிக் கொண் 
லொராமைக்குக் காரணம் என்னென்று அரசனிடத்திருந்து நிரு 
பம் வந்தமையால் தேவசன்னிதியிவே போய்த் தொழுது நின்று 
ஆண்டவனே அடியேன் இதற்குச் செயக்கடவது யாதென் 
வி அதற்கு அரரீரிவாக்காகக் கிடைத்த கடவுளுத்தாப்படி மதுரைக் 

எழுந்தருளி அரசனுக்கு மகிழ்ச்சி உண்டாக இத்தனை நாளிலே 
உமக்குக் , 

குதிரைகள் வருமென்று காலவரையறை கூறினார் . அரசன் 
அந் நாள்ளவும் வரவுபார்த்திருந்து வாயாமைதண்டு கோபங்கொண் 

அவரை வருத்தி முன்கொண்டுபோன தன் பொருள்களை பெல்லா 
ம் வாங்கும்படி சேவகனாவிட்டான் . அன்பர் அவ்வருத்தம் பொறா 
சடவுளை நோக்கி முறை பிட்டுப் புலம்பினார் அப்போது கடவு 
கனானவர் காட்டிலே திரிகின்ற சிறியநரித்திரள்களை நாட்டில் திரிகி , 
ன்ற பெரியபரித்திரள்களாக அரசனிடத்திலே செலுத்தி அவனைக் 
கனாகாணத களிப்புக் கடலுள் முழுகுவித்துத் தந்தொண்டலாச் சி 


வி 


(60 


றைக்காவலில் விடுவித்தார் . அன்றிரவிலேதானே கடவுள் சித்தத்தின் 
படி அப்பரித்திரள்க ளெல்லாம் தரித்திரள் சலாய் முன்னுள் ஆகும் 
லாகளுக்கும் ஊ அசெய்து பட்டணமெங்கும் பெரியதொர் கூக்கு 
எலுண்டாக்கித் தம்பழைய இடங்களைச் சேர்ந்தன. விடிந்தபின்பு , 
அரசன் அது செய்தியைக் சேட்டுப்பெருங்சோபத்தால் விழுங்கட்ட 
பட்டவனாகி மந்திரி தன்னை மாயவி நீதையினால் வஞ்சித் தானென் 
று சேவகனாவிடுத்து முன்னை நாளினும் அதிகமாக ஒறுக்கும்படி 
செய்தான் , அவ்வொறு வேதனை பொறுக்க மாட்டாத அன்பருக்கு 
இசங்கிக் கடவுளானவர் வைபையாற்றைப் பட்டணத்தின் மீது பொ 
ருகிவரச் செய்து அவரது மகிமையை அரசனுக்கு அறிவித்தார்.அத 
ன் பின்னர் மாணிக்கவாசகர் தமது தொழில் முறைமையைக்கைவி 
ட்டுத் திருப்பெருந் துறைக்கு எழுந்தருளிச் சிலதிருப் பாடல்கள் . 
செய்து மற்றுஞ்சில திருத்தலங்களிற்சென்று சிதம்பரமென்னுமகா 
ப்பெரிய திருத்தலத்துக்குவந்து நடேசரைத்தொழுது பலவகையா 
ன திருப்பாடல்கள் செய்து பின்பு வேதமார்க்கத்துக்கு மாறுபட் 
டபுத்தரை வாதில்வென்று ஒரூமைப்பெண்ணைப் பேசும்படி செய் 
து பின்பு சில நாள் அத்தவத்தில் இருந் தருளினார் . அப்போது சுட 
வுளானவர் ஓரந் தணனாகி அவரிடத்திலே சென்று அவர் அத்தலத்தி 
லும் மற்றும் பல தலங்களிலுஞ்செய்ததிருப்பாடல்களை யெல்லாத 
தொகுத்துத் திருமுறையாகக் கூறவும் திருக்கோவையார் பாடவும் 
சேட்டு அவர் திருவாய்மலர்ந்தவண்ணம் தமது அருமைத்திருக்கை 
யால் எழுதி அப்புத்தகங்களில் அழகிய திருச்சிற்றம்பல முடையா 
ாெனக் கையெழுத்தும்வைத்து மறைந் தருளினார் ; அதன்பின்பு மா 
ணிக்கவாசகரும் சோதிமயமாகவிளங்கிய சிதாகாசத்திலே சலந்தரு 
ளினார் . இது 

அவரது சரித்திரப்புத்தகத்திலிருந் தெய்த்துச் சுருக்கி 
எழுதப்பட்டதென் றறிக . 


புல் நகம் . 


வா 


உ உமாறணவதயேந்தம் 


தமிழ் வேதம் 


திரு 


ருவ 


நவாசகம் . 


நூற்சிறப்பு . 
நேரிசை வெண்பா . 


திருச்சிற்றம்பலம் . 
தொல்லை விரும்பிறவிச் சூழுந்தளை நீக்கி 
யல்ல லறுத் தானந்த மாக்கியதே - யெல்லை 
மருவா நெறியளிக்கும் வாதவூ ரெங்கோன் 
நிருவா சகமென்னுந் தேன் . 


- 


சிவ மயம். 


சிவபுராணம் . 
சிவனதனாதி முறைமையானபழமை : 


திருப்பெருந்துறையி லருளிச்செயப்பட்டது. 

கவிவெண்பா - திருச்சிற்றம்பலம் . 
ந 
நமச்சிவாய வாஅழ்க நாதன்றாள் வாழ்க ....... 
விமைப் பொழுது மென்னெஞ்சினிங்காதான் றாள் வாழி 
கோகழி யாண்ட குருமணிதன் றாள் வாழ்க....... 
வாகம மாகிநின் றண்ணிப்பான் நாள் வாழ்க... 
வேக னனேக னிறைவ னடிவாழ்க 
வேகங் கெடுக் 

கடுத்தாண்ட வேந்தனடி வெல்க... 
பிறப்பறுக்கும் பிஞ்ஞகன்றன் பெய்கழல்கள் வெல்க. * 


சிவபுராணம் . 


புறத்தார்க்குஞ் சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க.. 
கரங்குவிவா ருண்மகிமுங் கோன் கழல்கள் வெல்க * 
சிரங்குவிவா சோங்குவிக்குஞ் சீரோன் கழல் வெல்க 
விச னடிபோற்றி யெந்தை யடிபோற்றி 
தேசனடி போற்றி சிவன்சே வடிபோற்றி 
நேயத்தே நின்ற நிமல னடிபோற்றி ......... 
மாயப் பிறப்பறுக்கு மன்ன னடிபோற்றி . 
சீரார் பெருந்துறைநந் தேவ னடிபோற்றி ...... 
யாராத வின்ப மருளுமலை போற்றி .. 
சிவவைனென் சிந்தையு ணின்ற வதனா 
லவனரு ளாலே பவன்றாள் வணங்கிச் 
சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை ...... 
முந்தை வினைமுழுது மோய வுரைப்பனியான் ........ * 
கண்ணுதலான் றன் கருணைக் கண்காட்ட வந்தெய்தி . * 
யெண்ணுதற் கெட்டா வெழிலார் கழலிறைஞ்சி....... * 
விண்ணிறைந்து மண்ணிறைந்துமிக்காய்விளங்கொளியா 
யெண்ணிறந் தெல்லை யிலாதானே நின்பெருஞ்சீர் ... * 
பொல்லா வினையேன் புகழுமா சென்றறியேன் .... * 
புல்லாகிப் பூடாய்ப் புழுவாய் மரமாகிப் .... 
பல்விருக மாகிப் பறவையாய்ப் பாம்பாகிக் 
கல்லாய் மனிதராய்ப் பேயாய்க் கணங்களாய் ........ 
வல்லசுரராகி முனிவராய்த் தேவராய்சி .... 
செல்லாஅ நின்றவித் தாவர சங்கமத்து . 
ளெல்லாப் பிறப்பும் பிறந்திளை தீதே னெம்பெருமான் 
மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே 
னுய்யவென் னுள்ளத்து ளோங்கார மாய் நின்ற 
மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்க ... 
ளையா வெனவோங்கி யாழ்ந்தகன்ற நுண்ணியனே ... * 
வெய்யாய் தணியா யியமானனாம் விமலா..... 
பொய்யா யின்வெல்லாம் போயகல வந்தருளி.... 
மெய்ஞ்ஞான மாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரோ... 
பெஞ்ஞான மில்லாதே னின்பப் பெருமானே ..... 
யஞ்ஞானந் தன்னை யசல்விக்கு நல்லறிவே ..... 
யாக்க மளவிப்தியில்லா யனைத்துலகு ... 
மாக்குவாய் காப்பா யழிட்பா யருடருவாய் ......... 
போக்குவா யென்னைப் புகுவிப்பாய் நின்றொழும்பி . 


சிவபுராணம் . 


5 . 


கம் 


ஞாற்றத்தி னேரியாய் சேயாய் நணியானே 
மாற்ற மீனங்கழிய நின்ற மறையோனே . 
சறந் தபால் சன்னவொடு நெய்கலந்தாற் போலச் 
சிறந்தடியார்,சிந்தனையுட் டேனூறி நின்று ... 
பிறந்த பிறப்பறுக்கு மெங்கள் பெருமா ..... 
னிறங்களேர் னாத்துடையாய் விண்ணோர்க ளேத்த , * 
மறைந்திருந்தாயெம்பெருமான்வல்வினையேன் றன்னை 
மறைந்திட மூடிய மாய விருளை . 

பாவ மென்னு மருங்கயிற்றாம் கட்டிப் ... 
பறந்தோபோர் தெங்கும் புழுவழுக்கு மூடி 
மலஞ்சோரு மொன்பது வாசற் குடிலை........ 
மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய ... 
விலங்கு மனத்தால் விமலா வுனக்கு 
கலந்தவள் பாகிக் கசிந்துள் ளுருகு .. 
நலந்தா னிலாத சிறியேற்கு நல்கி 
நிலந்தன்மேல் வந்தருளி நீள் சழல்கள் கா 
நாயிற் கடையாய்க் கிடந்த வடியேற்குத் ... 
தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே 
மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே ... 
தேசனே தேனா முதே சிவபுரனே 
பாசமாம் பற்றறுத்துப் பார்க்கு மாசியனே . 
நேச வருள்புரிந்து நெஞ்சில்கஞ் சங்கெடப் 
பேராது நின்ற பெருங்கருணைப் பேராறே 
யாராவமுதே யளவிலாப் பெம்மானே ......... 
யோராதா ருள்ளத் தொளிக்கு மொளியானே . 
நீரா யுருக் ெெயன் னாருயிராய் நின்றானே ......... 
வின்பமுந் துன்பமு மில்லானே யுள்ளானே .......... 
வன்பருக் கன்பனே யாவையுமா யல்லையுமாஞ் 
சோதியனே துன்னிருளே தோன்றாப் பெருமையனே 
யாதியனே யந்த நடுவாகி பல்லானே 
அதென்ன யாட்கொண்ட வெந்தை பெருமானே 
சர்த்தமெய்ஞ் ஞானத்தாற்கொண்மிணர்வார் தங்கருத்தி 
பேகாய நோக்கே நுணுக்கரியநுண்தனர் வே ... 
போக்கும் வரவும் புனர்வுமிலாப் புன்னியனே .... 
-க்குமெங் காவலனே காண்பரிய பேரொளியே ... 
காற்றின்ப வெள்ளமே யத்தாமிக் காய் நின் 


சிவபுராணம் . 


தோற்றச்சுடரொளியாய்ச் சொல்லாத நுண்ணுணர் வாய் 
மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாந் .. * 
-தேற்றனே தேற்றத் தெளிவேயென் சிந்தனையு...... 

நற்றான வுண்ணாரமுதே யுடையானே ..... 
வேற்று விகார விடக்குடம்பி னுட்கிடப்ப 
வாந்றேனெம் மையா வரனேயோ வென்றென்று .... * 
போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்செட்டு மெய்யான 
மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே ..... 
கள்ளப் புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே........ * 
நள்ளிருளி னட்டம் பயின்றாடு நாதனே ............... 
தில்லையுட் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே . 
ல்லற் பிறவி யறுப்பானே யோவென்று 
சொல்லற்கரியானைச் சொல்லித் திருவடிச் கீழ்ச் . 
சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லு வார் 
செல்வர் சிவபுரத்தி னுள்ளார் சிவனடிக்கீழ்ப் ............ * 
பல்லோரு மேத்தப் பணிந்து ....... 

திருச்சிற்றம்பலம் 


இந்தமுதற்செய்யுளுக்குப் பெயர் பலபிரதிகளி நீ சிவபராணத் தகவலென்றெழுதப் 
பட்டிருக்கின்றது அன்றித் திருவாதவூரர் புராணத்திலும் அகவலென்ற சொல்லப்பட் 
உருக்கின்றது . ஆயினும் இதனிற்றடி பல்லோருமேத்தப்பணிந்து எனழுச் சீரதாய்றி 
ற்றலின் அகவலினீற்றடி இப்படி வருதற்கியாண்டு மிலக்கணமில்காமையாலும் , எது 
ல் - ததொடை தயங்கருதாது " செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக் இழ்ப்பல் 
லோருமேத்தப்பனிந்து - எனப்பிரித் தறிய மண்டல்வகவலாகக்கொள்கவெனின் அங் 
இனம் எங்கும் வழக்கமில்லா மையாலும் அகவலிசையனவகவன் மற்றவை ஏஓ ஆள் 
ன் என் ரமே எனயாப்பருங்கலவிருத்தியுட்கூறியவாறே அவ்வி நீறடியினி று முடி பெ 
அமையாலும் அகவலென்பது ஒருவாற்றானும் பொருந்தாது.--பஃறொடைவெண்பா வெ 
வாக்சொல்வமெனின் இதுடன் கரண்ட்டியின்மிக்க பலவடிகளால் வருதவன் அதுவம் 
பொருந்தா து " நெடுவெண்பாட்டு முந்தாலடித்தே குறுவெண்பாட்டிற்களவெழுசீரே 
என ஆசிரியர் தொல்காப்பியர் வெண்பாவிற்குப் பன்னிரண்டடி யேபேரெல்லையாகக்கூ 
முதலாலேன்க ஆதலால் இதனை " ஒருபொருனு தவியவெள் ளடியியலா ற்றிரிப்னறிவருவ 

ண்பாட்டே - என்னுந்தொல்காப்பியச் சூத்திரவிதிப்படி வந்தகவிவெண்பா 
கொள்ளப்பட்டது . க்கலிவெண்பாவெண்டளை யான் வந்தது . 


கீர்த்தித்திருவகவல் .. 
சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை. 

தில் வலயிலருளிச் செயப்பட்டது . 


இது நிலைமண்டலவாசிரியப்பா - திருச்சிற்றம்பலம் . 
ல்லை மூ தூ ராடிய திருவடி ...... 

பல்லுயிரெல்லாம் பயின்றன னாகி 
யெண்ணில் பல்குண மெழில்பெற விளங்கி ....... 
மண்ணும் விண்ணும் வானோ ருலகு ..... 
துன்னிய கல்வி தோற்றியு மழித்து 
மென்னுடை யிருளை யேறத் துரந்து ...... 
மடியா ருள்ளத் தன்புமீ தூரக் .. 
குடியாக் கொண்ட கொள்கையுஞ் சிறப்பு . 
மன்னு மாமலை மகேந்திர மதனிற் .... 
சொன்ன வாகமத் தோற்றுவித் தருளியுங் .... 
ல்லா டத்துக் கலந்தினி தருளி 

.... 
நல்லா ளோடு நயப்புற வெய்தியும் , 
பஞ்சப் பள்ளியிற் பான்மொழி தன்னொடு 
மெஞ்சா தீண்டு மின்னருள் விளைத்துங் . 
கிராத வேடமொடு கிஞ்சுக வாயவள் ... 
விராவு கொங்கை நற்றடம் படிந்துங் ..... 
கேவேட ராகிக் கெளிறது படுத்து . 
மாவேட் டாகிய வாகமம் வாங்கியு 
மற்றவை தம்மை மகேந்திரத்திருந் 
துற்றவைம் முகங்க ளாற்பணித் தருளியு .. 
நந்தம் பாடியி னான்மறை யோனா... 
யந்தமி லாரிய னாயமர்ந் தருளியும் . 
வேறுவேவ றுருவும் வேறுவேறியற்கையு 
நூறு நூ றாயிர மியல்பின தாகி..... 
யே றுடை யிசனிப் புவனியை யுய்யக் 
கூறுடை மங்கையுந் தானும்வந் தருளிக் ... 
குதிரையைக் கொண்டு குடநா டதன்மிசைச் .......... 
சதுர்படச் சாத்தாய்த் தானெழுந் தருளியும் ... 
வேலம் புத்தூர் விட்டே- மருளக்.... 
கோலம் பொலிவு காட்டிய கொள்கையுந் 
தர்ப்பண மதனிற் சாந்தம் புத்தூர் . 


G 


கீர்த்தித் திருவகவல் . 
விற்பொரு வேடற் கீந்த விளைவு ...... 
மொக்கணி யருளிய முழுத்தழன் மேனி 
சொக்க தாகக் காட்டிய தொன்மையு.... 
மரியொடு பிரமற் களவறி யொண்ணா 
னரியைக் குதிரை யாக்கிய நன்மையு ..... 
மாண்டு கொண் டருள வழகுறு திருவடி .... 
பாண்டி யன்றனக் குப்பா மாவிற் 
நீண்டு கனக மிசையப் பெறா அ ... 
தாண்டா னெங்கோ னருள்வழி விருப்பதி 
தூண்டு சோதி தோற்றிய தொன்மையு ........ 
மந்தண னாகி யாண்டுகொண் டருளி .. 
யந்திர ஞாலங் காட்டிய வியல்பு ..... 
மதுரைப் பெருநன் மாநக ரிருந்து ...... 
குதிரைச் சேவு 

சவகனாகிய கொள்சையு...... 
மாங்கது தன்னி லடியவட் காகப் 
பாங்காய் மண்சுமந் தருளிய பரிசு ... 
முத்தர கோச மங்கையு ளிருந்து .... 
வித்தக வேடங் காட்டிய வியல்பும் ... 
பூவண மதனிற் பொலிந்திருந் தருளித் 
தூவண மேனி காட்டிய தொன்மையும் 
வாத வூரினில் வந்தினி தருளிப் ... 
பாதச் சிலம்பொலி காட்டிய பண்புந் .. 
திருவார் பெருந்துறைச் செல்வ னாகிக் ... 
சருவார் சோதியிற் கரந்த கள்ளமும் 
பூவல மதனிற் பொலிந்தினி தருளிப் 
பாவ நாச மாக்கிய பரிசுந் ... 
தண்ணீர்ப் பந்தர் சயம்பெறவைத்து . 
நன்னீர்ச் சேவக னாகிய நன்மையும் .... 
விருந்தின னாகி வெண்கா -தனிற் ........ 
குருந்தின் கீழன் திருந்த கொள்கையும் ....... 
பட்டமங் கையிற் பாங்கா யிருந்தங் ... 
சட்டமா சித்தி யருளிய வதுவும் 
வேடுவனாகி வேண்டுருக் கொண்டு..... 
காடது தன்னிற் கரந்த கள்ளமு 
மெய்க் காட்டிட்டு வேண்டுருக் கொண்டு..... 
தக்கா னொருவ னாகிய தன்மையு ........ 
மோரி யூரி னுகந்தினி தருளிட் ... 

திரசாலம் இந்திர ஞாலமெனத் திரிந்தது . 


... 


* 


கீர்த்தித் திருவகவல். 


.... 


முஞ் ...... 


பாரிரும் பாலகனாகிய பரிசும் 
பாண்டூர் தன்னி நீண்ட விருந்து ..... 
தேவூர் தீ தென்பாற் றிகழ் தரு தீவிற்... 
கோவார் கோலங் கொண்ட கொள்கையும் ...... 
தேனமர் சோலைத் திருவா ரூரின் ........ 
ஞானந் தன்னை நல்கிய நன்மையு 
மிடைமரு ததனி வீண்ட விருந்து ... 
படிமப் பாதம் வைத்தவப் பரிசு 
மேகம் பத்தினியல்பா யிருந்து 
பாகம் பெண்ணோடாயின பரிசுந் . 
திருவாஞ் சியத்திற் சீர்பெற விருந்து.... 
மருவார் குழலியொடு மகிழ்ந்த வண்ணமுஞ் 
சேவக னாகித் திண்சிலை யேந்திப் 
பாவகம் பலபல காட்டிய பரிசுங் ...... 
கடம்பூர் தன்னி லிடம்பெற விருந்து 
மீங்கோய் மலையி வெழில து காட்டியு...... 
மையா றதனிற் சைவனாகியுந் 
துருத்தி தன்னி லருத்தியோ டிருத்துந் .... 
திருப்பனை யூரில் விருப்ப னாகியுங் ...... 
சழுமல மதனிற் காட்சி கொடுத்துங் 
கழுக்குன் றதனில் அழுக்கா திருந்தும் 
புறம்பய் மதனி லறம்பல வருளியுங் ....... 
குற்றாலத்துக் குறியா யிருந்து....... 
மந்தமில் பெருமை யழலுருக் கரந்து 
சுந்தர வேடத் தொருமுத லுருவு கொண் 
டிந்திர ஞாலம் போலவந் தருளி .......... 
யெவ்வெவர் தன்மையுந் தன் வயிற்படுத்துத் 
தானே யாகிய தயாபர னெம்மிறை 
சந்திர தீபத்து சாத்திரனாகி ...... 
யந்தரத் திழிந்துவந் தழகமர் பாலையுட் ... 
சுந்தரத் தன்மையொடு துதைந்திருந் தருளியு ....... 
மந்திர மாமலை மகேந்திர வெற்ப ... 
னந்தமில் பெருமை யருளுடை யண்ண ... 
லெந்தமை யாண்.- பரிசது பகரி ............. ....... 
னாற்றலதுவுடை யழகமர் திருவுரு ...... 
நீற்றுக் கோடி நிமிர்ந்து காட்டிய 
மூனந் தன்னை யொருங்குட னறுக்கு 


CT 


கீர்த்தித் திருவகவல் . 


.. 


.. 


அ . 

மானந் தம்மே யாறா வருளியு 
மாதிற் கூறுடை மாப்பெருங் கருணைய ........... 
னாதப் பெரும்பறை நவின்று கறங்கவு . 
மழுக்கடை யாம லாண்டுகொண் டருள்பவன் .... * 
கழுக்கடை தன்னைக் கைக்கொண் டருளியு ... 
ல மாகிய மும்மல 

ய மும்மல மறுக்கும் ..... 
தூய மேனிச் சுடர்விடு சோதி ......... 
காதல னாகிக் கழுநீர் மாலை 
பேலுடைத் தாக வெழில்பெற வணிந்த 
மரியொடு பிரமற் சளவறி யாதவன் 
பரிமா வின்மிசைப் பயின்ற வண்ணமு .. 
மீண்டு வாரா வழியருள் புரிபவன் . 
பாண்டி நாடே பழம்பதி யாகவும் 
பத்திசெய் படியரைப் பரம்பரத் துய்ப்பவ 
னுத்தர கோச மங்கையூ ராகவு 
மாதி மூர்த்திகட் கருள் புரிந் தருளிய 
தேவ தேவன் றிருப்பெயராகவு ... 
மிருள் கடிந் தருளிய வின்ப வூர்தி 
யருளிய பெருமை பருண்மலை யாகவு 
மெப்பெருந் தன்மையு மெவ்வெவர் திறமு . 
மப்பரி சதனா லாண்டுகொண் டருளி ... 
நாயி னேனை நலமலி தில்லையுட் 
கோல மார் தரு பொது வினில் வருகெ 
வேல வென்னை யீங்கொழித் தருளி ..... 
யன்றுடன் சென்ற வருள் பெறு மடியவ .. 
ரொன்ற வொன்ற வுடன் 

றவுடன் கலந் தருளியு ...... 
மெய்தவந் திலாதா தெரியிற் பாயவு 
மாலது வாகி மயக்க மெய்தியும் . 
பூதல மதனிற் புரண்டுவிழ்ந் தலறியுங் . 
கால்விசைத் தோடிக் கடல்புக மண்டி 
நாத நாத வென்றழு தரற்றிப் ..... 
பாத மெய்தினர் பாத மெய்தவும் , 
பதஞ்சலிக் கருளிய பாம நாடகவென் 
றிதஞ்சலிப் பெய்தநின் றேங்கின ரேங்ஈவு .. 
மெழில்பெறு மிமயத் தியல்புடை யம்பொற் ... 
பொலிதரு புலியூர்ப் பொதுவினி னட நவி 
கனி தரு செவ்வா யுமையொடு காளிக் ........... 


... 


கீர்த்தி திருவகவல் 
கருளிய திருமுகத் தழகுறு சிறு நகை ... 
யிறைவ னீண்டிய வ உயவ போடும் .. 
பொலி தரு பவியூர்ட் 
பக்கினி தருளின 
னொலி தரு கைலை யுயர் கிழ வோனே ..... 

திருச்சிற்றம்பலம் . 
23.eee 


* . 


திருவண்டப்பகுதி . 
சிவனது தூலசூக்குமத்தைவியந்தது . 
தில்லையிலருளிச்செயப்பட்டது , 


ஓனை குறளாசிரியப்டா திருச்சிற்றம்பலம் . 
ண்டப் பகுதியி னுண்டைப் பிறக்க..... 

மளட்பருந் தன்மை வளப்பெருங் காட்சி .... * 
யொன்றனுக் கொன்று நின்றெழில் பகரி .. 
னூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன 
வின்னுழை கதிரின் மன்னணுப் புரையச் 
சிறிய வாகப் பெரியோன் றெரியின் 
வேதிடன் றொகையொடு மாலவன் மிகுதியும் , 
தோற்றமுஞ் சிறப்பு மீற்றொடு புணரிய ...... 
மாப்பே ரூழியு நீக்கமு நிலையும்... 
சூக்கமொடு தூலத்துச் குறை மாருதத் 
தெறியது வளியிற் 
கொட்கப் பெயர்க்குங் குழான் முழுவதும் .. 
படைப்போற் படைச்கும் பழையோன் படைத்தவை , 
காப்போற் சாக்குங் கடவுள் காட்பவை 
கரப்போன் கரப்பவை கருதாக் ... 
கருத்துடைக் கடவு டிருத்தகு 
மறுவசைச் சமயத் தறுவகை போர்க்கும் 
விடு பேறாய் நின்ற விண்ணோர் பகுதி 
கீடம் புாையுங் கிழவோனாடொறு 
மருக் கனிற் சோதி யமைத்தோன் றிருத்தகு 
மதியிற் றண்மை வை தோன் றிண்டிறற் 
றீயின் வெம்மை செய்தோன் பொய்தீர் ... 
வானிற் கலப்பு வைதிதோன் மேதகு .... 
காலி னூக்கங் கண்டோனிழறிகழ் ..... 
நீரிலின் சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட 
மண்ணிற் றிண்மை வைத்தோ னென்றென் , ... 


.... 


திருவண்டப்பகுதி. 
நெனப்பல கோடி யெனைப்பலபிறவு 
மனைத்தனைத் தவ்வயி னடைத்தோ னஃதான்று 
முன்னோன் கானக முழுதோன் காண்க 
தன்னே எல்லோன் மானே காண்க 
வேனத் தொல்லெயி றணிந்தோன் காண்க 
கானப் புலியுரி யரையோன் காண்க 
நீற்றோன் காண்க நினதொறு நினதொது 
மாற்றேன் காண்க வந்தோ கெடுவே ..... 
னின்னிசை விரணயி விசைந்தோன் காண்க 
வனனதொன் றவ்வயி னறிந்தோன் காண்க........... 
பரமன் காண்க பழையோன் காண்க 
பிரமன் மால் சாணப் பொயோன் சாண்க..... 
வற்புதன் காண்க வனேகன் காண்க ... 
சொற்பதங் கடந்த தொல்லோன் காண்க .......... 
சித்தமுஞ் செல்லாச் சேட்சியன் காண்க .... 
- பதி வலையிற்படுவோன் காண்க 
வொருவனென்னு மொருவன் காண்க 
அரிபொழின் முழுதாய் விரிந்தோன் காண்க 
வணுத்தருந் தன்மையிலையோன் காண்க 
விணைப்பரும் பெருமையி லிசன் காண்க 
வரியதி லரிய வரியோன் காண்க ... 
மருவியெப் பொருளும் வளர்ப்போன் காண்க 
நூலுணர் வுணரா நுண்ணியோன் காண்க ... 
மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க 
வந்திமு மாதி.பு மகன்றோன் காண்க ... 
பந்தமும் விடும் படைப்போன் காண்க .... 
நிற்பதுஞ் செல்வது மானோன் காண்க .. 
கற்பமு மீறுதி புங் கண்டோன் காண்க 
யாவரும் பெறவுறு மீசன் காண்க . 
தேவரு மறியாச் சிவனே காண்க ....... 
பெண்ணாணலியெனும் பெற்றியன் காண்க 
கண்ணாலியானுங் கண்டேன் காண்க 
வருணனி சுரக்கு மமுதே காண்க 
கருணையின் பெருமை கண்டேன் காண்க ........ 
புவபனியிற் சேவடி தீண்டினன் காண்க ... 
வெனென பானுந் தேறினன் காண்க 
வவனென யாட்கொண் டருளினன் காண்க............. 


யக 


.... 


* 


திருவண்டப்பகுதி . 
வளைக் கண்ணி கூ ரன் காண்க ......... 
வவளுந் தானு முடனே காண்க 
பரமானந்தப் பழங்கட லதுவே . 
கருமா முகிவிற்றோன்றித் ....... 
திருவார் பெருந்துறை வலாயி லேறித் 
திருத்தகு மின்னொளி திசைதிசை விரிய 
வைம்புலப் பந்தனை வாளர விரிய ....... 
வெந்துயச் கோடை மாத்தலை கரப்ப 
நீடெழிற் றோன்றி வாளொளி மிளிர 
வெந்தம் பிறவியிற் கோய் மிகுத்து 
முரசெறிந்து மாப்பெருங் கருணையின் முழங்கிப் 
பூப்புரை யன்சலி காந்தள் காட்ட 
வெஞ்சா வின்னரு ணுண்டுளி கொள்ளச் 
செஞ்சுடர் வெள்ளந் திசைதிசை தெவிட்ட வரை புறக் , * 
கேதச் குட்டங் கையற வோங்கி 
பிருமுச் சமயத் தொருபேய்த் தேரினை .... 
நீர் நசை தர வரு நெடுங்கண் மான் கணந் 
தவப்பெரு வாயிடைப் பருகித் தளவொடு 
மவப்பெருந் தாப நீங்கா தசைந்தன 
வாயிடை வானப் பேரியாற் றகவயிற் 
பாய்ந்தெழுந் தின்பப் பெருஞ்சுழி கொழித்துச் 
சுழித்தெம . பந்தமாச் கரைபொரு தலத்திடித் 
தூரூ ழோங்கிய நங்க 
ளிருவினை மாமரம் வேபறித்தெழுந் ... 
கருவ வருணீரோட்டா வருவரைச் 
சந்தின் வான் சிறை கட்டி மட்டவிழ் ..... 
வெறிமலர்க் குளவாய் கோலி நிறையகன் 
மாப்புகைக் கரைசேர் வண்ைெடக் குளத்தின் . 
மீக்கொள மேன்மேன் மகிழ்தலி னோக்கி .... 
யருச்சனை வயலு என்பு வித்திட்டுத் 
தொண்ட வுழவ ராரத் தந்த ...... 
வண்டத் தரும்பொன் மேகன் வாழ்க 
கரும்பணன் கச்சைக் கடவுள் வாழ்க .... 
வருந்தவர்க் கருளு மாதி வாழ்க .... 
வச்சந் தவிர்த்த சேவகன் வாழ்க 

2 ... 
நிச்சலு மீர்த்தாட் கொள்வோன் வாழ்க 
சூழிருந்து அபந் துடைப்போன் வா 

வாழ்க ... 


... 


திருவண்டப்பகுதி . 


.... 


* 


We 
வெய்தினர்க் காரமு தளிப்போன் வாழ்க 
உரிருட் கூத்தொடு குனிப்போன் வாழ்க .. 
பேரமைத் தோளி காதலன் வாழ்க 
வேதிலாக் கேதிலெம் மிறைவன் வாழ்க .... 
காதலர்க் கெய்ப்பினில் வைப்பு வாழ்க .... 
நச்சர வாட்டிய நம்பன் போற்றி ... 
பிச்செமை யேற்றிய பெரியோன் 

போற்றி 
நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி நாற்றிசை ...... * 
நடப்பன நடா அய்ச் கிடப்பன கிடாஅய் ..... 
நிற்பன நிறீஇச் ........ 
சொற்பதங் கடந்த தொல்வோ ... 
னுள்ள துணர்ச்சியிற் கொள்ளவும் படாஅன் 
கண்முதற் புலனாற் காட்சியு மில்லோன் ... 
விண்முதற் பூதம் வெளிப்பட வகுக்தோன் 
பூவி னாற்றம் போன்றுயர்ந் தெங்கு 
மொழிவற நிறைந்து மேவிய பெருமை .... 

* 
யின்றெனச் கெளிவந் தருளி .......... 
யழி தரு மாக்கை பொழியச் செய்த வொண்பொரு...... * 
ளின்றெனக் கெளிவந் திருந்தனன் போற்றி . 
யளிதரு மாக்கை செய்தோன் போற்றி 

* 
பூற்றிருந் துள்ளங் களிப்போன் போற்றி ..... 
பாற்றா வின்ப மலர்ந்தலை செய்யப் .... 
போற்றா வாக்கையைப் பொறுத்தல் புகலேன் 
மரகதச் குவா அன் மாமணிப் பிறக்க 
மின்னொளி கொண்ட பொன்வெளி திகழத் . 
திசைமுகன் சென்று தேடினர்க் கொளித்து . 
முறையுளி யொற்றி முயன்றவர்க் கொளித்து 
மொற்றுமை கொண்டு நோக்கு முள்ளத் 
துற்றவர் வருந்த வுறைப்பவர்க் கொளித்து .... 
மறைத்திற நோக்கி வருந்தினர்க் கொளித்து 
மித்தந் திரத்திற் காண்டுமென் றிருந்தோர்க் , ............ * 
கத்தந் திரத்தி னவ்வயி னொளித்து ......... 
முனிவற நோக்கி நனிவரக் கௌவி ..... 
யாணெனத் தோன்றி யலியெனப் பெயர்ந்து 
வாணுதற் பெண்ணென வொளித்து சேண்வயி ..... * 
னைம்புலன் செலவிடுத் தருவரை தொலும் போய் .. 
துற்றவை துறந்த வெற்றுயி ராக்கை 


* 
* 
* 
* 
* 
* 


Us. 


* 


.......... 


. 


திருவண்டப்பகுதி . 
பருந்தவர் காட்சியுட் டிருந்த வொளித்து 

* 
மொன்றுண் டில்லை யென்றறி வொளித்தும் . 
பண்டே பயிறொறு மின்றே பயிறொறு ...... 
மொளிக்குஞ் சோரனைக் கண்டன .... 
மார்மி னார்மி னாண்மலர்ப் பிணை யலிற் ..... 
பாடளை யிடுமின் 
சுற்றுமின் சூழ்மின் றொடர்மின் விடேன்மின் 
பற்றுமி னென்றவர் பற்றுமுற் றொளித்து ............* 
தன்னே ரில்லோன் முனே யான தன்மை .. 
யென்னே ஏனையோர் கேட்கவந் தியம்பி ... 
பறைகூவி யாட்கொண் டருளி ... 
மறையோர் கோலங் காட்டி யருளலு. 
முளையா வன்பென் புருக வோலமிட் ...... 
டலை கடற் றிரையி னார்த்தார்த் தோங்கித் 
தலை தடு மாறா வீழ்ந்துபுரண் டலறிப் 
பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து 
நாட்டவர் மருளவுங் கேட்டவர் வியப்பவும் 
கடக்களி றேற்றாத் தடப்பெரு மதத்தி ..... 
னாற்றே னாசு வவயவஞ் சுவைதரு ...... 
கோற்றேன் கொண்டு செய்தன ....... 
னேற்றார் மூதூ பொழினகை யெரியின் .. 
வீழ்வித் தாங்கன் .. 
மருட்பெருந் தீயி னடியோ மடிக்குடி 
லொருத்தரும் வழாமை யொடுக்கினன் . 
நடக்கையி னெல்லிக் கனியெனக் காயினன் ........ 
சொல்லுவ தறிடேன் வாழி முறையோ..... 
தரியே னாயேன் றானெனைச் செய்தது ....... 
தெரியே னாவா செத்தே னடியேற் .... 
சருளிய தறியேன் பருகியு மாரேன் 
விழுங்கியு மொல்ல கில்லேன் , 
செழுந்தண் பாற்கடற் றினாபுனரவித் 
தவாக்கட னள்ளுநீ ருள்ளகந் 

ள்ளகந் ததும்ப .... 
வாக்கிறந் தமுத மயிர்க்கா றோறுந்.... 
தேக்கிடச் செய்தனன் கொடியே னூன் றழை .. 
குரம்பை தோறு நாயுட வசத்தே .... 
குரம்பை கொண்டின் றேன் பாய்த்தி நிரம்பிய ...... 
வற்புத மான வமுத தாரைக ........ 


40 . 


.... 


யச . திருவண்டப்பகுதி . 

ளெநீபுத் துளை தொறு மேற்றின னுருகுவ ....... 
துள்ளங் கொண்டோ ருருச்செய் தாங்கெனக் ... 
சள்ளூறாக்கை யமைத் தன னொள்ளிய ...... 
கன்னற் கனிதேர் களிறெனக் கடைமுறை 
யென்னையு மிருப்ப தாக்கின னென்னிற் . 
கருணை வான்றேன் கலக்க ......... 
வருளொடு பராவமு தாக்கினன் 
பிரமன்மா லறியாப் பெற்றி யோனே .............. 

திருச்சிற்றம்பலம் . 


நா 


... 


து இணைக்குறளாசிரியப்பாவா தலின் இடையிடையே ஒருசீரடியாகி 
பகுறளடியும் , முச் சிரடியாகிய சிந்தடியும் ,ஐஞ்சீரடியாகிய 

நெடிலடியும் , விரவப்பெற்றுவந்தது . 
ఉంటుందని 

E 
போற்றித் திருவகவல் . 

சகத்தினுற்பத்தி 
தில்லயிலருளிச்செயப்பட்டது . 

Geo 
து நிலைமண்டலவாசிரியப்பா 

திருச்சிற்றம்பலம் . 
ன்முசன் முதலாய் வானவர் தொழுதெழ 

விரடி யாலே மூவுல களந்து ... 
தாற்றிசை முனிவரு மைம்புலன் மலரப் ... 
போற்றிசெய் கதிர்முடித் திருநெடு மாலன் 
நடிமுடி யறியு மாதர வதனிற் ..... 
சமுரணேன மாகி முன் சலந் 
தேழ் தல முருவ விடந்து பின்னெய்த் . 
தூழி முதல்வ சயசய வென்று 
வழுத்தியுங் காணா மலரடி யிணைகள்..... 
வழுத்து தற் கெளிதாய் வார்கட லுலகினில் . 
யானை முதலாயெறும்பீ. றாய 
ஆளமி லியோனியி னுள்வினை பிழைத்து...... 
மானிடப் பிறப்பினுண் மாதா வுதரத் ...... 
தீனமில் கிருமிச் செருவினிற் பிழைத்து . 
மொருமதித் தான்றியி னிருமையிற் பிழைத்து 
மிருமதி விளைவினொருமையிற் பிழைத்து . 
மும்மதி தன் னு எம்மதம் பிழைத்து ...... 
மீரிரு திங்களிற் பேரிருள் பிழைத்து 


.. 


-0 . 


. 


1 ... 


போற்றித்திருவகவல் . யடு 
மஞ்சு திங்களின் முஞ்சுதல் பிழைத்து.... 

* 
மாறு திங்களி னூறவர் பிழைத்து 
மேழு திங்களிற் றாழ்புவி பிழைத்து ......... 
மெட்டுத் திங்களிற் கட்டமும் பிழைத்து . 
மொன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்து .......... * 
தக்க தசமதி தாயொடு தான்படுந் .. 
துக்க சாகரத் துயரிடைப் பிழைத்து 
மாண்கெடோறு மடைந்தவக் காலை 
யிண்டியு மிருத்தியு மெனைப்பல பிழைத்துங் . 
காலை மலமொடு கடும்பகற் பசி நிசி ....... 
வேலை நித்திரை யாத்திரை பிழைத்துங் .. 
கருங்குழற் செவ்வாய் வெண்ணகைக் கார்மயி .. 
லொருங்கிய சாய னெருங்கியுண் மதர்த்துக் 
கச்சற நிமிர்ந்து கதிர்த்து முன்பணைத் . 
தெய்த் திடை வருந்த வெழுந்து புடைபரந் .......... * . 
தீர்க்கிடை போகா விளமுலை மாதர் தங் 
கூர்த்த நயன 

க் வெள்ளையிற் பிழைத்தும் ...... 
பித்த வுலகர் பெருந்துறைப் பரப்பினுண் 
மத்தக் களிதெ 

றனு மவாவிடைப் பிழைத்துங் 
கல்வி யென்னும் பல்கடற் பிழைத்துஞ் 
செல்வ மென்னு மல்லலிற் பிழைத்து . 
நல்குர வென்னுந் தொல்விடம் பிழைத்தும் ....... 
புல்வரம் பாய பல துறை பிழைத்து ....... 
தெய்வ மென்பதோர் சித்தமுண் டாகி ...... 
முனிவி லாததோர் பொருளது கருதலு 
மாறு கோடி மாயா சத்திகள் 
வேறு வேறுதம் மாயைக டொடங்கின.. 
ராத்த மானா ரயலவர் கூடி .. 
நாத்திகம் பேசி . நாத்தழும் பேறினர் .. 
சுற்ற மென்னுந் தொல்பசுக் குழாங்கள் 

* 
பற்றி யழைத்துப் பதறினர் பெருகவும் 
விரத மேபர மாகவே தியருஞ் 
சரத மாகவே சாத்திரங் காட்டினர் .... 
சமய வாதிகடத்த மதங்களி .......... 
வீமைவ தாக வாற்றி மலைந்தனர்....... 
மிண்டிய மாயா வாத மென்னுஞ்.... 
சண்ட மாருதஞ் சுழித்தடித் தா அர்த் 


> 


.... 


..OK 


சு போற்றித் திருவகவல் , 

லாகா பதனெனு மொண்டிறற் பாம்பின் 
கலாபே தத்த கடுவிடமெய்தி 
யதிற்பெரு மாயை யெனைப்பல சூழவுந் .. 
தப்பா மேதாம் பிடித்தது சலியாத் 
தழலது கண்ட மெழுகது டோலத் .... 

தாழுதுள முருகி யழுதுடல் கம்பித் 
தாடீயு மவறியும் பாடியும் பரவியுங் 
கொடிறும் பேதையுங் கொண்டது விடாதெனும் ..... * 
படியே யாகி நல்லிடையறா வன்பிற் 
பசுமரத்தாணி யறைந்தாற் போலக்........ 
கசிவது பெருகிக் சடவென மறுகி 
யகங்குழைந் தனுகுல மாய்மெய் விதிர்த்துச் ........* 
ச்சம்பே யென்று தம்மைச் சிரிப்ப ....... 
நாணது வொழிந்து நாடவர் பழித்துரை 
பூணது வாகக் கோணுத லின்றிச் ..... 
சதுரிழந் தறிமால் கொண்டு சாருங் ... 
கதியது பரமா வதிசய மாகக் .... 
சற்ற மனமெனக் கதறியும் பதறியு . 
மற்றோர் தெய்வங் கனவிலு நினையா 
தருபரத் தொருவனவனியில் வந்து ..... 
குருபர னாகி யருளிய பெருமையைச் .... 
சிறுமையென் றிகழாதே திருவடி யிணையைப் 
பிறிவினை பறியா நிழலது டோல .... 
முன்பின் னாகி முனியா தத்திசை.. 
யென்புநைந் சருகி நெக்குநெக் கேங்கி 
யன்பெனு மாறு சரையது புரள 
நன்புலனொன்றி நாதவென் றாற்றி . 
யு வாதடு மாறி யுரோமஞ் சிலிர்ப்பக் ....... 
கரமலர் மொட்டித் திரதய மலரக் ... 
கண்களி கூர அன்பிளி யுரும்பச் 
சாயா வன்பினை நாடொறுந் தழைப்பவர் ....... 
தாயே யாகி வளர்த்தனை போற்றி ..... 
மெய்தரு வேதிய னாகி வினைகெடக் ...... 
கைதர வல்ல கட்வுள் போற்றி .......... 

.... 
பாடக மதுனா யாசே போற்றி ........... 
கூட விலங்கு குருமணி போற்றி .... 
தென்றில்லை மன்றினு ளாடி போற்றி ... 


... 


* 


2 ... 


.... 


.... 


போற்றித் திருவகவல் . யா 
யின்றெனக் காரமு தானாய் .... 

போற்றி 

.... போற்றி 
மூவா நான்மறை முதல்வா..... 
சேவார் வெல்கொடிச் சிவனே .... 

...... போற்றி 
மின்னாருருவ விகிர்தா ...... 

.... போற்றி 
கன்னா ருரித்த கனியே .. 

.... போற்றி 
காவாய் கனகக் குன்றே 

போற்றி 

போற்றி 
யாவா வென் றனக் கருளாய் ...... 
படைப்பாய் சாப்பாய் துடைப்பாய் .......... போற்றி 
யிடரைக் களையு மெந்தாய் 

... போற்றி 
வீச போற்றி யிறைவ .... 

டோற்றி 
தேசப் பளிங்கின் றிரளே 

போற்றி 
யாசே போற்றி யமுதே 

................ போற்றி 
விரைசேர் சரண விகிர்தா 

போற்றி 
வேதி போற்றி விமலா. 

..... போற்றி 
பாதி போற்றி பறிவே ...... 

போற்றி 
கதியே போற்றி கனியே . 

போற்றி 
நதிசேர் செஞ்சடை ரம்பா . 

... போற்றி 
யுடையாய் போற்றி யுணர்வே 

போற்றி 
கடையே னடிமை சண்டாய் ... 

போற்றி 
" யையா டோற்றியணுவே .................... 

போற்றி 
சைவா போற்றி தலைவா 

.... போற்றி - 
குறியே போற்றி சணமே... 

போற்றி 
நெறியே போற்றி நினைவே ...... 

...... போற்றி 
வானோர்க் கரிய மருந்தே 

போற்றி 
யேனோர்ச் கெளிய விறைவா .... 

..... டோற்றி 
மூவேழ் சுற்ற முரணுறு 
யாழா மேயரு ளரசே .... 

போற்றி 
தோழா போற்றி துணைவா 

..... போற்றி 
வாழ்வே போற்றியென் வைப்பே..............போற்றி 
முத்தா போற்றி முதல்வா 

போற்றி 
யத்தா போற்றி யானே .... 

போற்றி 
புரையுணர் விறந்த வொருவ ... 

.... டோற்றி 
விரிகட லுலகின் விளைவே .... 

..... போற்றி 
பருமையி லெளிய வழகே... 

..போற்றி 
சருமுகி வாகிய சண்ணேஎ 

.... 
மன்னிய திருவருண மலையே 

... , போற்றி 
யென்னையு மொருவ னாக்கி .... ..ஃ... யிருங்கழற் 


நாகிடை 


போற்றி 


போற்றித்திருவகவல் , 


..... 


... 


... 


We 
சென்னியில் வைத்த சேவக .... 

போற்றி 
தொழுதசை துன்பந் துடைப்பாய் ... 

போற்றி - 
யழிவிலா வானந்த வாரி ........ 

போற்றி 
பழிவது மாவதுங் கடந்தாய் .... 

போற்றி 
முழுவது மிறந்த முதல்வா......... 

போற்றி 
மானேர் நோக்கி மணாளா 

போற்றி 
வானகத் தமரர் தாயே.... 

போற்றி 
பாரிடை யைந் தாய்ப் பரந்தாய் 

போற்றி 
நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் 

போற்றி . 
தீயிடை மூன்றாய்த் திகழ்ந்தாய் ..... போற்றி 
வளியிடை யிரண்டாய் மகிழ்ந்தாய் ....... 

போற்றி 
வெளியிடை யொன்றாய் விளைந்தாய் .. போற்றி 
பளிபவ ருள்ளத் தமுதே ......................... போற்றி 
கனவிலுந் தேவர்க் கரியாய் ... 

போற்றி 
நனவி ஓ நாயேற் கருளினை ...... 

போற்றி 
யிடைமரு துறையு மெந்தாய் 

போற்றி 
சடையிடைக் சங்கை தரித்தாய் ....... போற்றி 
ரமர் ந்த வரசே .... 

போற்றி 
சீரார் திருவையாறா 

போற்றி 
பண்ண மலையெம் மண்ண 

போற்றி 
கண்ணா ரமுதக் கடலே 

போற்றி 
யேகம் பத்துறை யெந்தாய் ....... ... போற்றி 
பாகம் பெண்ணுரு வானாய் ....... 

டோற்றி 
பராய்த் துறை மேவிய பானே 

போற்றி 
சிராப்பளி மேவிய சிவனே 

..போற்றி 
மற்றோர் பற்றிங் கறியேன் 

...... போற்றி 
குற்றா லத்தென் கூத்தா..... 

........போற்றி 
கோகழி மேவிய கோவே . 

.... போற்றி 
யிங்கோய் மலையெம் மெந்தாய் .......... ..போற்றி 
பாங்கார் பழனத் தழகா .... 

போற்றி 
கடம்பூர் மேவிய விடங்கா .. 

போற்றி 
படைந்த வர்க்கருளுமப்பா........ 

போற்றி 
யித்தி தன்னின் கீழிரு. 

மூவர் 
கத்திக் ருளிய வ்ரசே ....... 

.... போற்ற 
டுடைய சிவனே .. 

........ போற்றி 
• யெந்நாட்டவர்க்கு மிறைவா ...... 

... போ 
யேனக் குருளைக் கருளினை ... 

போற்றி 


.... 


தென்னா 


யிரு 


... 


50 . 


போற்றித் திருவகவல் . 
மானக் சயிலை மலையாய் .... ......போற்றி 
யருளிட வேண்டு மம்மான் ....... 

........ போற்றி 
ள் கெடவருளுமிறைவா 

போற்றி 
தளர்ந்தே னடியேன் றமியேன் 

.. டோற்றி 
களங்கொளக் கருத வருளாய் .... 

... போற்றி 
பஞ் ச வென்றிங் சுருளாய் ...... 

... போற்றி 
நஞ்சே யமுதா நயந்தாய் ...... 

... போற்றி 
பத்தா போற்றி யையா ....... 

போற்றி 
நித்தா போற்றி நிமலா 

............ போற்றி 
பத்தா போற்றி பவனே ... 

... போற்றி 
பெரியாய் போற்றி பிரானே ..... 

.... போற்றி 
பரியாய் போற்றி பமலா 

.....போற்றி 
மறையோர் கோல நெறியே 

போற்றி 
முறையோ தரியேன் முதல்வா 

..... போற்றி 
யுறவே போற்றி யுயிரே ..... 

போற்றி 
சிறவே போற்றி சிவமே ... 

போற்றி 
மஞ்சா போற்றி மணாளா ... 

போற்றி 
பஞ்சே ரடியாள் பங்கா .... 

... போற்றி 
பலந்தேனாயே னடியேன் 

போற்றி 
யிலங்கு சுடரொம் மீசா ..... 

போற்றி 
கவைத்தலை மேவிய சண்ணே .... 

போற்றி 
குவைப்பதி மலிந்த கோவே . 

போற்றி 
மலை நா டுடைய மன்னே .... 

...... போற்றி 
கலையாரரிகே சரியாய் ...... 

...... போற்றி 
திருக்கழுக் குன்றிற் செல்வா 

...... போற்றி 
பொருப்பமர் பூவணத் தானே....... 

போற்றி 

போற்றி 
யருவமு முருவமு மானாய் ....... 
மருவிய சருணை மலையே 

போற்றி 
துரியமு மிறந்த சுடரே... ஃ.... 

... போற்றி 
தெரிவரி தாகிய தெளிவே ...... 

....போற்றி 
தோளா முத்தச் சுடரே .... 

போற்றி 
யாளா னவர்கட் கன்பா 

.... போற்றி 
யாரா வமுதே யருளே ...... 

...... போற்றி 
பரா யிரமுடைப் பெம்மான் ... ......... போற்றி 
தாளி பறுகின் றாராய் ..... 

.... போற்றி 
தினொளி யாகிய நிருத்தா....... 

.... போற்றி 
சந்தனச் சாந்தின் சுந்தரா ............. 

போற்றி 


.. 


.. 


போற்றித்திருவகவல் . 


உய . 
சிந்தனைக் கரிய சிவமே ...... 

போற்றி 
மந்திர மாமலை மேயாய் .... 

...... போற்றி 
யெந்தமை யுப்யக் கொள்வாய் .... 

... போற்றி 
புலிமுலை புல்வாய்க் கருளினை 

போற்றி 
யலை கடன் மீமிசை நடந்தாய் .... 

போற்றி 
கருங்குரு விக்கன் றருளினை 

..போற்றி 
யிரும்புலன் புலர விசைந்தனை ..... போற்றி 
படியுறப் பயின்ற பாவக 

...... போற்றி 
படியொடு நடுவி றானாய் 

போற்றி 
நரசொடு சுவர்க்க நானிலம் ....... 

புசாமற் 
பரகதி பாண்டியற் கருளினை ..... 

போற்றி 
யொழிவற நிறைந்த வொருவ .................... போற்றி 
செழுமலர்ச் சிவபுரத் தரசே ........... ..... போற்றி 
கழுநீர் மாலைக் கடவுள் .... 

போற்றி 
தொழுவார் மைய மணிப்பாய் 

போற்றி 
பிழைப்பு வாய்ப்பொன் றறியா ........ 
குழைத்த சொன் மாலை கொண்டருள் .... போற்றி 
புரம்பல வெரித்த புராண ......... 

போற்றி 
பரம்பரஞ் சோதிப் பரனே . 

..... போற்றி 
போற்றி போற்றி புயங்கப் .................. 

... பெருமான் 
போற்றி போற்றி புராண ............. 
போற்றி போற்றி சயசய .. 

... போற்றி . 


நாயேன் 


..... காரண 


திருச்சிற்றம்பல . 


முற்றிற்று 


( 


عار 


திருச்சதகம் . 

பத்திவைராக்கியவிசித்திரம் 
திருப்பெருந்துறையிலருளிச்செயப்பட்டது 


368 


so . 


. 


கட்டளைக் கலித்துறை. 

திருச்சிற்றம்பலம் . 
மெய்தா னரும்பி விதிர்விதிர்த் துன் வினா யார் சுழற்கென் ...... * 
கைதான் றலைவைத்துக் கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளம் ........ * 
பொய் தான் றவிர்ந்துன்னைப் போற்றி சயசய போற்றியென்னுங் 
கைதா னெ கிழ விடே னுடையாயென்னைக் கண்டுகொள்ளே ..... ) 
கொள்ளேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு குடிகெடினு 
நள்ளே னினதடி யாரொடல் வானர கம்புகினு 
மெள்ளேன் றிருவருளாலே யிருக்கப் பெறினிறைவா....... 
உள்ளேன் பிறதெய்வ முன்னையல் லாதெங்களுத்தமனே.. 
உத்த மனத்த னுடையா னடியே நினைந்துருகி ... 
மத்த மனத்தொடு மாலிவ னென்ன மன நினைவி 
லொத்தன வொத்தன சொல்லிட ஆரூர் தரிந்தெவருந் 
தத்த மனத்தன பேசவெஞ் ஞான் கொல் சாவதுவே .... 
சாவமுன் னாட்டக்கன் வேள்வித் தகர் தின்று நஞ்சமஞ்சி .. 
யாவவெந் தர்யென் றவி தா விடு நம் மவாவரே 
மூவரன் றேயெம்பி ரானொடு மெண்ணவிண் ணாண்டுமண்மேற் . 
றேவரென் றேயிறு மாந்தென்ன பாவந் திரிதவரே . 
தவமே புரிந்திலன் றண்மல ரிட்டுமுட் டாதிரைஞ்சே 
னவமே பிறந்த வருவினை யேனுனக் கன்பருள்ளாஞ் 
சிவமே பெறுந்திரு வெய்திற்றி லேனின் றிருவடிக்காம் ....... 
பவமே ண் டாயடி யேற்செம் பரம்பரனே........... ( ரு ) 
பரந்துபல் லாய்மல ரிட்டுமுட்டாதடி பேயிறைஞ்சி. 
யிரந்தவெல் வாமெமக் கேபெற லாமென்னு மன்பருள்ளங் 
கரந்து நில் வாக்கள்வ னே நின்றன் வார்கழற் கன்பெனக் 
நிரந்தர மாயரு ளாய் நின்னை யேத்த முழுவதுமே 
பழுவதுங் கண்டவனைப்படைத் தான்முடி சாய்த்து முன்னாட் 
செழுமலர் கொண்டெங்குந் தேடவுப் பாலனிப் பா லெம்பிரான் 
கழுதொடு காட்டிடை மாடக மாடிக் கதியிலியா .... 
புழுவையின் றோலுடுத் துன்மத்த மேல்கொண் இழிதருமே . ( - ) 


6 . 


20 .. 

திருச்சதகம் . 
உழிதரு கர்லுங் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணு ...... 
மிழி தரு காலமெர் காலம் வருவது வந்ததற்பி 
னு தரு காலத்த வுன்னடியேன் செய்த வல்வினையைக் ........ 
கழித்ரு காலமு மாபவை காத்தெம்மைக் காப்பவனே ......... ( அ ) 
பவனெம் பிரான் பனி மாமதிக் கண்ணிவிண்ணோர் பெருமான் .. * 
சிவனெம் பிரானென்னை பாண்டுகொண் டானென் சிறுமைகண்டு 
மவனெம் பிரானென்ன நானடி யேனென்ன விப்பரிசே ..... 
புவனெம் பிரான் றெரி யும்பரி சாவதி யம்புகவே ............... 

. ( கூ ) 
புகவே தசேனுனக் கன்பருள் யானென் பொல் லாமணியே ........ * 
தகவே யெனையுனக் காட்கொண்ட தன்மையெப் புன்மையரை .. * 
மிகவே யுயர்த்திவிண் ணோரைப் பணித்தியண் ணாவ 

ணாவமுதே ... 
நகவே தகுமெம்பி ரானென்னை நீசெய்த நாடகம்ம .............. ( ) 

அறிவுறுத்தல் 

கலிவிருத்தம் . 
நாடகத்தா ஒன்னடியார் போனடித்து நானடுவே .... 
வீடகத்தே புகுந்திடுவான் மிகப்பெரிதும் விடை கின்றே ........... 
னாடகச்சீர் மணிக்குன்றே யிடையறா வன்புன கென் 
னூடகத்தே நின் றுருகத் தந்தருளெம் முடையானே .......... ( கை ) 
யானே தும் பிறப்பஞ்சே னிறப்பதனுக் கென்கடவேன் 
வானேயும் பெறில்வேண்டேன் மண்ணாள்வான் மதித்து மிரோன் 
றேனேயு மலர்க்கொன்றைச் சிவனேயெம் பெருமானெம் ....... 
மானேயுன் னருள் பெறு நா ளென்றென்றே வருந்துவனே ( யஉ ) 
வருந்துவனின் மலர்ப்பாத மவைகாண்பா னாயடியே .............. * 
னிருந்து தல மலர் புனையே னேத்தேனாத் தழும்பேறம் ...........* 
பொருந்தியபொற் சிலை குனித்தா யருளமுதம் புரியாயேல் .... * 
வருந்துவனற் றமியேன்மற் றென்னே நா னாமாறே ......... ( யா ) 
ஆமாறுன் றிருவடிக்கே யகங்குழையே னன்புருகேன் ........... * 
பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் 
கோமானின் றிருக்கோயி அகேன் மெழுகேன் கூத்தாடேன்....* 
சாமாறே விரைகின்றேன் சதுராலே சார்வானே .. 

( யச ) 
வானாகி மண்ணாகி வளியாகி யொளியாகி .... 
யூனாகியுயிராகி புண்மையுமா யின்மையுமாய்க் .. 
கோனாகியானெனதென் றவர வரைக் கூத்தாட்டு .... 
வானாகி நின்றாயை யென் சொல்லி வாழ்த்துவனே ............. ( OR ) 


திருச்சதகம் . 
வாழ்த்துவதும் வானவர்க டாம்வாழ்வான் மன நின்பாற் 
சீழ்த்துவதுந் தாமுயர்ந்து தம்மையெல்லாந் தொழவேண்டிச் * 
சூழ்த்துமது கரமுரலுந் தாரோயை நாயடியேன் ... 
டாழ்த்தபிறப் பறுத்திடுவான் யானுமுன்னைப் பாவுவனே ... ( க்க ) 
பவுலா ரிமையோர்கள் பாடுவன நால்வேதங் .... 
குரவுவார் குழன்மடவாள் கூறுடையா ளொருபாகம் ... 
விரவுவார் மெய்யன்பி னடியார்கண் மேன்மேலுன்.............. .. 
னரவுவார் கழலிணைகள் காண்பாரோ வரியானே ... 

( எ ) 
அரியானே யாவர்க்கு மம்பரவா வம்பலத்தெம் ..... 
பெரியானே சிறியேனை யாட்கொண்ட பெய்சழற்கீழ் .............. * 
விரையார் ந்த மலர் தூவேன் வியந் தலறே னயத் தருசேன் ... 
றரியேனா னாமாறென் சாவேனான் சாவேனே 

( அ ) 
வேனில்வேண் மலர்க்கணைக்கும் வெண்ணகைச்செவ் வாய்க்கரிய . 
பானலார் சண்ணியர்க்கும் பதைத் தருகும் பாழ்நெஞ்சே ... 
யூனெலா நின்றுருகப் புகுந்தாண்டா னின்றுபோய் 
வானுளான் காணாய் நீ மாளாவாழ் கின்றாயே 

- ( கூ ) 
வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட் .... 
டாழ்கின்றா யாழாமற் காப்டானை யேத்தாதே 
சூழ்கின்றாய் கேனைக்குச் சொல்கின்றேன் பல்காலும் ..... 
விழ்கீன்றாய் நீயவலக் கடலாய வெள்ளத்தே.. 

-- (உய ) 
சுட்டறுத்தல் , 

எண்சீர்க்கழிநெடிலடி யா சிரியவிருத்தம் . 
வெள்ளந் தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் ... 

பெருமானே யெனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய்ப் 
பள்ளந்தா ழுறுபுனலிற் கீழ்மே லாகப் ..... 

பதைத் துருகு மவர் நிற்க வென்னை யாண்டாய்க் 
குள்ள ந்தா ணின் றுச்சி யளவு நெஞ்சா.... 

யுருகாதா லுடம் பெல்லாங் கண்ணா யண்ணா 
வெள்ளந்தான் பாயா தா னெஞ்சங் கல்லாங் 
கண்ணிணையு மர மாந்தீ வினையி னேற்கே ..... 

... . ( உக ) 
மனையிலே கிடந்தேனைப் புகுந்து நின்று .. 

போது நான் வினைக்கேட னென்டாய் போல ...... 
வினையனா னென் றுன்னை யறிவித் தென்னை 
பாட்கொண்டெம் பிரானானாய்க் இரும்பின் பாவை .......... 


... 


உச. 


* 
* 
* 
* 
- 


..... 


... 


* 3 


திருச்சதகம் . 
யனை பநான் பாடேனின் றாடே னந்தோ 

வலறி டே னுவறி டே னாவி சோபோன் .. 
முனை வனே முறையோ நா னான வாறு 
முடிவறியேன் முதலந்த மாயி னானே . 

னானே ....... 

( உ.உ ) 
ஆபநான் மறையவனு நீயே யாத . 
லறிந்தியா னியாவரினுங் சடைய னாய் . 

..... 
நாயினே னா தலையு நோக்கிக் கண்டு 

நாதனே நானுனக்கோ ரன்பனென்பே ..... 
னாயினே னாதலா வாண்டு கொண்டா 

யடியார்தா மில்லையே யன்றி மற்றோர் ... 
பேயனே னி துதானின் பெருமை யன்றே .... 

யெம்பெருமா னென்சொல்லிப் பேசு கேனே ... ( உங ) 
பேசிற்றா மீசனே யெந்தா யெந்தை ......... 

பெருமானே யென்றென்றே பேசிப் பேசிப் . 
பூசிற்றான் றிருநீறே நிறையப் பூசிப் . .................. 

போற்றியெம் பெருமானே யென்று பின்னா......... 
நேசத்தாற் பிறப்பிறப்பைக் கடந்தார் தம்மை 

யாண்டானே யவா வெள்ளக் கள்வ னேனை 
மாசற்ற மணிக்குன்றே பெந்தா யந் 

வென்னை நீ யாட்கொண்ட வண்ணந் தானே .... ..... ( உச ) 
வண்ணந்தான் சேயதன்று வெளிதே யன்ற........ 

னேகனேக னணுவணுவி லிறந்தா யென்றன் 
கெண்ணந்தான் றமொறி யிமையோர் கூட்ட ..... 

மெய் துமா றறியாத வெந்தா யுன்றன் 
வண்ணந்தானது காட்டி வடிவு காட்டி .. 

மலர்க்கழல்க ளவை காட்டி வழியற் றேனைத் 
திண்ணந்தான் பிறவாமற் காத்தாட் கொண்டா 
யெம்பெருமா 

னென் சொல்லிச் சிந்திக் கேனே............ (உரு ) 
சிந்தனை நின் றனக் காக்கி நாயினேன் றன் ............. 

கண்ணினை நின் றிருப்பாதப் போதுக் காக்கி 
வந்தனைபு மம்மவர்க்கே யாக்கி வாக்குன் 

மணிவார்த்தைக் காக்கியைம் புலன் க ளார .... 
வந்தனையாட் கொண்டுள்ளே புகுந்த விச்சை 

மாலமுதப் பெருங்கடலே மலையே யுன்னைத் 
தந்தனை செந்தாமரைக்சா டனைய மேனித் 
தனிச்சுடரோ யிரண்டுயிலித் தனிய னேற்கே.... -- (உசு ) 


... 


.... 


திருச்சதகம் . 

உரு 
தனியனேன் பெரும் பிறவிப் பௌவத் தெவ்வத் ...... 

தடந்தினாயா லெற்றுண்டு பற்றொன் றின்றிக் 
கனியைநேர் துவர் வாயா ரென்னுங் காலாற் ...... 

கலக்குண்டு சாமவான் சுறவின் வாய்ப்பட் 
டீனியென்னே யுய்யுமா றென்றென் றெண்ணி .... 

டஞ்செழுத்தின் புணைபிடித்துக் கிடக்கின் றேனை 
முனைவனே முதலந்த மில்லா மல்லற் .... 

கனாகாட்டி யாட்கொண்டாய் மூர்க்க னேற்கே .... ( உஎ ) 
கேட்டாரு மறியாதான் கேடொன் றில்லான் .... 

கிளையிலான் கேளாதே யெல்லாங் கேட்டா 
நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத் துள்ளே ....... 

நாயினுக்குத் தவிசிட்டு நாயி னேற்கே..... 
காட்டா தனவெல்லாங் காட்டிப் பின்னுங் 

கேளா தனவெல்லாங் கேட்பித் தென்னை 
மீட்டேயும் பிறவாமற் காத்தாட் கொண்டா..... 

னெம்பெருமான் செய்திட்ட விச்சை தானே ..... 
விச்சைதானிதுவொட்பதுண்டோ கேட்கின் 

மிகுகாத லடியார்தம் மடிய னாக்கி 
யச்சந்தீர்த் தாட்கொண்டா னமுத மூறி 

யகநெகவே புகுந்தாண்டா னன்புகூர 
வச்சனாண் பெண்ணலியா காச மாகி .. 

யாரழலாய்ந்தமா யப்பா னின்ற......... 
செச்சைமா மலர்புலாயு மேனி யெங்கள் ..... 

சிவபெருமா னெம்பெருமான் றேவர் கோவே ............. ( உக ) 
தேவர் கோ வறியாத தேவ தேவன் . 

செழும்பொழில்கள் பயந்து காத் தழிக்கு மற்றை ..... 
மூவர்கோ னாய் நின்ற முதல்வன் மூர்த்தி .... 

மூதாதை மாதாளும் பாகத் தெந்தை 
யாவர்கோ னென்னையும் வந் தாண்டு கொண்டான் . 

யாமார்க்குங் குடியல்லோம் யாது மஞ்சோ . 
மேவினோ மவனடியா ரடியா ரோடு 
மேன் மேலுங் குடைந்தாடி யாடு வோமே ................... ( நய ) 

ஆத்தும சுத்தி . 

அறுசீர்க்கழிநெடிலடியாகிரியவிருத்தம் . 
ஆடு கின்றிலை கூத்துடை யான் சுழற் கன்பிலை யென்புருகிப் ....... * 
டாடு கின்றிலை பதைப்ப துஞ் செய்விலை பணி கிலை பாதமலர் ...... * 


.... 


உசு 

சி 
சூடு கின்றிலை சூட்டுகின் றதுமிலை துணையிலி பிணநெஞ்சே ... * 
தேடுகின்றிலை தெருவுதோ றலறிலை செய்வதொன் றறியேனே கக 
அறிவி லாத வெனைப்புகுந் தாண்டுகொண் டறிவதை யருளிமே * 
னெறியெ லாம்புல மாக்கிய வெந்தையைப் பந்தனை யறுப்பானைப் 
பிறிவி லாதவின் னருள்கள் பெற் றிருந்துமா றாடுதி பிணநெஞ்சே 
கிறியெ லாமிகக் கீழ்ப்படுத் தாய்கெடுத் தாயென்னைக் கெடுமாறே 
மாறி நின்றெனைக்கெடக்கிடந்தனையையெம்மதியிலிமடநெஞ்சே * 
தேறு கின்றில மினியுனைச் சிக்கெனச் சிவனவன் றிரடோண்மே * 
னீறு நின்றது கண்டனை யாயினு நெக்கிலை யிக்காயங் . 
கீறு கின் றிலை கெடுவதுன் பரிசிது கேட்கவுங் கில்லேனே .....( ஙங 

ஈ ) 
கிற்ற வாமன மேகெடு வாயுடை யானடி நாயேனை 
விற்ஜெ லாமிக வாள்வதற் குரியவன் விரைமலர்த் திருப்பாத ..... * 
முற்றி லாவிளந் தளிர்பிரிந் திருந்து நீ யுண்டன் வெல்லாமுன் .. * 
னற்ற வாறுநின் னறிவு நின் பெருமையு மளவறுக் கில்லேனே . ( நச 
அளவ றுப்பதற் கரியவ னிமையவர்க் கடியவர்க் கெளியானங் ... 
களவ றுத்து நின் றாண்டமை கருத்தினுட் கசிந்துணர்ந் திருந்தேயு 
முளக அத்துனை நினைந் துளம் பெருங்களன் செய்தது மிலைநெஞ் 
சே , பளக றுத் துடை யான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே. * 
புகுவ தாவதும் போதர வில்லதும் பொன்னகர் புகப்போதற் * 
குகுவ தாவதுமெந்தையெம்பிரானென்னை யாண்டவன் கழற்கன்பு 
நெகுவ தாவது நித்தலு மமுதொடு தேனொடு பால்கட்டி ....... * 
மிகுவதாவ துமின்றெனின் மற்றிதற் கென்செய்கேன் வினையேனே. 
வினையென் போலுடை யார்பிற ராருடை யானடி நாயேனைத் .. * 
தினையின் பாகமும் பிறிவது திருக்குறிப் பன்றுமற் றதனாலே ... * 
முனைவன் பாதநன் மலர்பிரிந் திருந்து நான் முட்டிவேன் றலைகீறே 
னினையன்பாவனையிரும்புகன்மனஞ்செவியின்னதென்றறியேனே 
எனை யாவரு மெய்திட லுற்று மற் றின்னதென் றறியாத........... * 
தேனை யானெயைக் கரும்பினின்றேறலைச் சிவனையென் சிவலோகக் 
கோனை மானன நோக்கிதன் கூறனைக் குறுகிலே னெடுங்கால 
மூனை யானிருந் தோம்புகின் றேன் கெடு வேனுயி போயாதே ஈவு. 
ஓய்வி லாதன வுவமனி விறந்தன வொண்மலாத் தாடந்து . 
நாயி லாகிய குலத்தினுங் கடைப்படு மென்னை நன் னெறிகாட்டித் 
தாயி லாகிய வின்னருள் புரிந்தவென் றலைவனை நனிகாணேன் .... * 
தீயில்விழ்கிலேன்றின்வாையுருள்கிலேன் செழுங்கடல் புகுவேனே 


னட் 


கொருவ 


திருச்சதகம் , 

உன் 
வேனில் வேள்கணை கிழித்திட மதிசுடு மதுதனை நினையாதே.......* 
மானி லாவிய நோக்கியர் படிறிடை மத்திடு தயிராகித் ............. * 
தேனி லாவிய திருவருள் புரிந்தவென் சிவனகர் புகப்போகே.... * 
அனிலாவியையோம்புதற்பொருட்டினுமுண்டுடுத்திருந்தேனே 

( சய் ) 
கைம்மாறு கொடுத்தல் , 

கலிவிருத்தம் . 
இருகை யானையை யொத்திருந் தென்னுளக் 
கருவை யான் கண்டி லேன் கண்ட தெவ்வமே.... 
வருக வென்று பணித்தனை வானுளோர்க் ..... 

னேகிற்றி லேன் கிற்ப னுண்ணவே ........ ( சக ) 
உண்டொ பொண்பொரு ளென் றுணர் வார்க்கெலாம் ................ * 
பெண்டி ராணலி யென்றறி யொண்கிலை .... 
தொண்ட னேற் குள்ள வாவந்து தோன்றினாய் ......... 
கண்டுங் கண்டிலே னென்னகண் மாயமே ..... 

...( சட் ) 
மேலை வரனவ ரும்மறி யாததோர் ............. 
கோல மேயெனை யாட்கொண்ட கூத்தனே . 
ஞால 

மேவிசும் பேயிவை வந்து போங் 
கால மேயுனை யென்றுகொல் காண்பதே .... 

( சங ) 
காண லாம்பர மேகட் கிறந்ததோர் 
வாணி லாப் பொரு ளேயிங்கொர் பார்ப்பெனப் 
பாண னேன்படிற் றாக்கையை விட்டுனைப்........ 
பூணு மாற்றி யேன்புலன் போற்றியே ....... 

(சச ) 
போற்றி யென்றும் புரண்டும் புகழ்ந்து நின் 
றாற்றன் மிக்கவன் பாலழைக்கின் றிவே .... 
னேற்று வந்தெதிர் தாமரைத் தாளுறுங் 
கூற்ற மன்னதோர் கொள்கையென் கொள்கையே ................( சரு ) 
கொள்ளுங் கில்லெனை யன்பரிற் கூப்ப்பணி .......... 
கள்ளும் வண்டு மறாமலர்க் கொன்றையா 
னள்ளுங் கீழுளு மேலுளும் யாவுளு 

ளு மெண்ணெயும் போனின்ற வெந்தையே ............( சசு) 
எர்தை பாயெம்பி ரான்மற்று மியாவர்க்குந் 
தந்தை தாய் தம்பி ரான்றனக் கஃதிலான் 
முந்தி யென்னுள் புகுந்தனன் யாவருஞ்...... 
சிந்தை பாலு மறிவருஞ் செல்வனே 

( சசு ) 


.. 


மெள்ளு 


.. 


... 


.... 


....... 


* 80 


* 


உஅ 

திருச்சதகம் . 
செல்வ நல்குரவின்றிவிண் ணோர்புழுப் .... 
புல்வரம்பின்றி யார்க்கு மரும்பொரு .... 
ளெல்லை யில் கழல் கண்டும் பிரிந்தனன் 
கல்வ கைமனத் தேன்பட்ட கட்டமே , 
கட்டறுத்தெனை பாண்டு சண்ணார 

ர நீ ...... 
றிட்ட வன்பரொ டியாவருங் காணவே .... 
பட்டி மண்டப மேற்றினை யேற்றினை 
பெட்டி னோடிரண் டும்மறி யேனையே . 

( சக ) 
அறிவ னேயமு தேபடி நாயினே... 
னறிவ னாகக்கொண் டோவெனை யாண்டது 
வறிவி லாமையன் றேகண்ட தாண்ட நா ... 
வறிவ னோ வல்ல னோவரு ளீசனே .. ...... ( நில.) 

அனுபோகசுத்தி 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
ஈசனேயென் னெம்மானே யெந்தை பெருமா னென்பிறவி ....... 
நாச னே நான் யாதுமொன் நல்லாப் பொல்லா நாயான .. 
நீசனேனை யாண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே ...... * 
தேச னேயம் பலவனே செய்வ தொன்று மறியேனே....... ( ரு க ) 
செய்வ தறியாச் சிறு நாயேன் செம்பொற் பாத் மலர் காணாப் 
பொய்யர் பெறும் பேறத்தனையும் பெறுதற்குரியேன் பொய்யிலா 
மெய்யர் வெறியார் மலர்ப்பாத மேவக் கண்டுங் கேட்டிருந்தும் . 
பொய்ய னேனா னுண்டுடுத்திங் கிருப்ப தானேன் போபோறே ரு உ . 
போரேறேநின் பொன்னகர்வாய் நீபோந் தருளியிருணீக்கி 
வாரோ றிளமென் முலையாளோ டென்வந் தருள வருள் பெற்ற ...... * 
சீரே 

றடியார் நின்பாதஞ் சேரக் கண்டுங் கண்கெட்ட .... ..... * 
வூரோ றாயிங் குழல்வேனோ கொடியே னுயிர்தா. னுல வாதே ( ரு ) 
உலவாக் காலந் தவமெய்தி யுறுப்பும் வெறுத்திங் குனைக்காண்பான் 
பலமா முனிவர் நனிவாடப் பாவி யேனைப் பணி கொண்டாய் .. * 
மலமாக்குரம்பையிது மாய்க்க மாட்டேன்மணியேயுனை க்காண்பா 
னலவா நிற்கு மன்பிலே னென்கொண் டெழுகே னெம்மானே... * 
மானேர் நோக்கி யுமையாள் பங்கா வந்திங் காட்கொண்ட 
தேனே யமுதே கரும்பின் றெளிவே சிவனே தென்றில்லைக் 
கோனே யுன் றன் றிருக்குறிப்புக் கூடு வார்தின் கழல் கூட , ......." 
ஆனார் புழுக்கூ டிதுகாத்திங் கிருப்ப தானே னுடையானே (குரு ) 


திருச்சதகம் . 

உக 
உடையானே நின் றனையுள் கி யுள்ள முருகும் பெருங்காத 
வடையர் ருடையாய் நின்பாதஞ் சேரக் சண்டிங் கூர் நாயிற் ....... 
கடையா னேனெஞ் சுருகாதேன் கல்லா மனத்தேன் கசியா தேன் * 
முடையார் புழுக்கூ டிதுகாத்திங் கிருப்ப தாக முடித்தாயே ருசு 
முடித்த வாறு மென் றனக்கே தக்க தேமுன் னடியானாப் .......... * 
பிடித்த வாறுஞ் சோராமற் சோர னேனிங் கொருத்திவாய் .... * 
துடித்த வாறந்துகிலிறையே சோர்ந்த வாறு முசங்கு அலேர் * 
பொடித்த வாறு மிலையுணர்ந்து கேடென் றனக்கே சூழ்ந்தேனே 
தேனைப் பாலைக் கன்னலின் றெளியை யொளியைத் தெளிந்தார் த * 
மூனை யுருக்கு முடையானை யும்ப ரானை வம்பனே ....... 
னானின் னடியே னீயென்னை யாண்டா யென்றா லடியேற்குக் ... * 
தானுஞ் சிரித்தே யருளலா ந் தன்மை யாமென் றன்மையே. ( ரு அ 
தன்மை பிறரா வறியாத தலைவா பொல்லா நாயான 
புன்மை யேனை யாண்டையா புறமே போக விவொயோ.............* 
வென்னை நோக்கு வார்யாரே யென்னான் 

செய்கே னெம்பெருமான் 
பொன்னே திகழுந் திருமேனி யெந்தா யெங்குப் புகுவேனே * 
புகுவே னெனதே நின்பாதம் போற்று மடியா ருண்ணின்று. * 
நகுவேன் பண்டு தோணோக்கி நாண மில்லா நாயினே..... 
னெகுமன் பில்லை நினைக்காண நீயாண் டருள வடியேனு ந் ..... * 
தகுவ னேயென் றன்மையே யெந்தா பந்தோ தரியேனே. ( சுய ) 

காருண்ணியத்திரங்கல் 

அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் . 
க்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வான .... 
விருத்தனே போற்றி யெங்கள் விடலையே போற்றி யொப்பி ... * 
லொருத்தனே போற்றி யும்பர் தம்பிரான் போற்றி தில்லை ......... 
நிருத்தனே போற்றி யெங்கணின்மலா போற்றி போற்றி .. ( சுக ) 
போற்றியோ நமச்சி வாய புயங்கனே மயங்கு கின்றேன் ......... * 
போற்றியோ நமச்சி வாய புகலிடம் பிறிதொன் றில்லை ... 
போற்றியோ நமச்சி வாய புறமெனைப் போக்கல் கண்டாய் .......* 
போற்றியோ நமச்சி வாய சயசய போற்றி போற்றி .... ( சுஉ ) 
போற்றியென் போலும் பொய்யர் தம்மையாட் கொள்ளும் வள் 
எல் , போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி .. 
பாற்றி நின் கருணை வெள்ளப் புதுமதுப் புவன நீர் தீக் ... 
காற்றிய மானன் வான மிருசுடர்க் கடவு ளானே 


சி 


( சாத 


.... * 


உல . 

திருச்சதகம் . 
கடவுளே போற்றி யென்னைக் கண்டுகொண் டருளு போற்றி .... 
விடவுளே யுரு கியென்னை யாண்டிட வேண்டும் போற்றி ........ 
யுடலிது களைந்திட் டொல்லை யும்பர் தந் தருளு போற்றி ......... 
சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி ........ ( சுச ) 
சங்கரா போற்றி மற்றோர் சரணிவேன் போற்றி கோவப் 
பொங்கரா வல்குற் செவ்வாய் வெண்ணகைக் கரிய வாட்கண் . 
மங்கையோர் பங்க போற்றி மால்விடை யூர்சி போற்றி .... 
யிங்கிவாழ் வாற்ற கில்வே னெம்பிரா னிழித்தி - டேனே ( கூரு ) 
இழித்சன னென்னை யானே யெம்பிரான் போற்றி போற்றி 
பழித்திலே னுன்னை யென்னை யாளுடைப் பாதம் போற்றி 
பிழைத்தவை பொறுக்கை யெல்லாம் பெரியவர் கடமை போற்றி 
யொழித்திடிவ் வாழ்வு போற்றி யும்பர் நாட் டெம்பி சானே (சுசு , 
எம்பிரான் போற்றி வானத் தவரவரோறு போற்றி ....... 
கொம்பரார் மருங்குன் மங்கை கூறவெண் ணீற போற்றி ....... * 
செம்பிரான் போற்றி தில்லைத் திருச்சிற்றம் பலவ போற்றி ... 
யும்பரா போற்றி யென்னை யாளுடை யொருவ போற்றி ..... ( சுஎ ) , 
ஒருவனே போற்றி யொப்பி லப்பனே போற்றி வானோர் .... * 
குருவனே போற்றி யெங்கள் கோமளக் கொழுந்து போற்றி 
வருகவென் றென்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி , ..... 
தருக நின் பாதம் போற்றி தமியனேன் றனிமை தீர்த்தே , ( சுஅ ) . 
தீர்ந்தவன் பாய வன்பர்க் கவரினு மன்ப போற்றி .............. [ ற்றி 
பேர்த்து மென்பொய்மை யாட்கொண் டருளிடும் பெருமைபோ 
வார்ந்தநஞ்சயின்று வானோர்க் கமுதமீ வள்ளல் போற்றி ....... * 
யார்ந்த நின் பாத நாயேற் சருளிட வேண்டும் போற்றி ..... ( சுகூ ) 
போற்றியிப் புவன நீர் தீக் காலொடு வான மானாய் ... 
போற்றியெவ் வுயிர்க்கு நீ தோற்ற மாகி நீ தோற்ற மில்லாப் ..... 
போற்றி யெல்லா வுயிர்க்கு மீறாயீ றின்மை யானாய் .... 
போற்றியைம் புலன்க ணின்னைப் புணர்கிலாப் புணர்க்கை யானே 

ஆனந்தத்தழுந்தல் 

எழுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் 
புணர்ப்ப தொக்க வெந்தை யென்னை யாண் பூண நோக்கினாய் 
புணர்ப்பதன்றி தென்றபோது நின்னொடென்னொ டென்னி தாம் 
புணர்ப்ப தாக வன்றி தாக வன்பு நின்கழற்கணே . 
புணர்ப்ப தாக வங்க ணாள புங்க மான போகமே......... ( எக ) 


* 


aco 


* 


திருச்சதகம் . 

கூக 
போகம் வேண்டி வேண்டி லேன் புரந்த சாதி யின்பமு 
மேக நின் கழ லிண யலாதி லேனெ னெம்பிரா ....... 
னாகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி யஞ்ச லிக்கணே 
பகவென்கை கண்க டாரை யாற தாக வைப்னே ..... 

........ ( உ ) 
ஐய நின்ன தல்ல தில்லை மற்றொர் பற்று வஞ்சனேன் .............. * 
பொய் கலந்த தல்ல தில்லை பொய்மை யேனெ னெம்பிரான் ...... * 
மைகலந்த கண்ணி பங்க வந்து நின்க ழற்கணே 
மெய் கலந்த வன்பான் பெனக்கு மாக வேண்டுமே ..........( எங ) 
வேண்டு நின் கழற்க ணன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே 
யாண்டு கொண்டு நாயி னேனை யாவ வென் றருளுநீ 
பூண்டு கொண் டடியனேனும் போற்றி போற்றி யென்று மென்று 
மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன நின் வணங்கவே .......( எச ) 
வணங்கு நின்னை மண்ணும் விண்ணும் வேத நான்கு மோல மி 2 
ணெங்கு நின்னை யெய்த ஒற்று மற்றொ ருண்மையின்மை யின் 
வணங்கி யாம்வி டேங்க ளென்ன வந்து நின் றருளுதற் ........ 
கிணங்கு கொங்கை மங்கை பங்க வென்கொ லோ நினைப்பதே . 
நினைப்ப தாக சிந்தை செல்லு மெல்லை யேய வாக்கினான் ..........* 
றினைத் தனையு மாவு தில்லை சொல்ல லாவ கேட்பவே ....... 
யனைத் துலகு மாய நின்னை பைம் புலன் கள் காண்கிலா ...... 
வெனைத் தெனைத்த தெப்பு றத்த தெந்தை பாத மெய்தவே ( எசு ) 
எய்தலாவ தென் அ நின்னை வெம்பி ரானிவ் வஞ்சனேற் . 
குய்த லாவ துன்க ணன்றி மற்றொ ருண்மை யின்மையிற் ......... * 
பைத லாவ தென்று பாது காத்தி ரங்கு பாவியேற் ............ 
தேலாது நின்க ணொன்றும் வண்ண மில்லை யீசனே............ ( எஎ ) 
ஈசனே நீ யல்ல தில்லை யிங்கு மங்கு மென்பதும் ................ 
பேசி னேனொர் பேத மின்மை பேதை யேனெ னெம்பிரா.... 
னீச னேனை பாண்டு கொண்ட நின்ம லாவொர் நின்னலாற் ........ * 
பேச னேயொர் தேவ ருண்மை சிந்தி யாது சிந்தையே ........( எ அ ) 
சிந்தை செய்கை கேள்வி வாக்குச் சீரி கலம்பு லன்சளான் .......... 
முந்தை யான கால நின்னை யெய்திடாத மூர்க்க னேன் 
வெந்தை யாவி ழுந்தி லேனெ னுள்ளம் வெள்கி விண்டிலே ...... * 
னெந்தை யாய நின்னை யின்ன மெய்த லுற்றி ருப்பனே .... ( எக ) . 
இருப்பு நெஞ்ச வஞ்ச னேனை யாண்டு கொண்ட நின்ன தாட் ... * 
கருப்பு மட்டு வாய்ம இத்தெனைக்க லந்து போகவு ................ * 


: 


00 


* 


00Atan 


( லோ 


கூஉ 

திருச்ச தகம் . 
நெருப்பு முண்டி யானு முண்டி ருந்த துண்ட தாயினும் ..... 
விருப்பு முண்டு தின்கணென்கணென்ப தென்ன விச்சையே அய 

ஆனந்தபாவசம் . 

கவி நிலைத் துறை . 
விச்சுக் கேடுபொய்க் காகா தென்றிங் கெனைவைத்தா 

* 
பிச்சைக் கானா சொல்லாரும் வந்துன்றாள் சேர்ந்தா ... 
ரச்சத் தாலே யாழ்ந்திடு கின்றே னாரூசோம் ........ 
பிச்சைத் தேவா வென்னான் செய்கேன் பேசாயே ........... ( அ . 

( ) 
பேசப் பட்டே னின்னடி பாரிற் றிருநீறே ....... 
பூசப் பட்டேன் பூதல ராலுன் னடியானென் .. 
றேசப் பட்டே னினிப்படு கின்ற தமையாதா ........ 
லாசைப் பட்டே நாட்பட் டேனுன் னடியேசேன்...... ( 2 ) 
அடியே னல்லேன் கொல்லோ தானெனை யாட்கொண் டிலை கொல் 
வடியா ரானா சொல்லாரும் வந்துன் றாள் சேர்ந்தார் . 
செடிசே ருடல மிது நீக்க மாட்டே னெங்கள் சிவலோகா.... * 
கடியே னுன்னைக் கண்ணாரக் காணுமாறு காணேனே.......... ( அ ) 
காணு மாறு காணே னுன்னை யந்நாட் கண்டேனும் ...... 
பாணே பேசி யென் றன்னைப் படுத்த தென்ன பாஞ்சோதீ ... 
யாணே பெண்ணே யாரமுதே யத்தா செத்தே போயினே 
னேணா ணில்லா நாயினே னென்கொண் டெழுசே னெம்மாளேச் 
மானேர் நோக்கி யுடையாள் பங்கா மறையீ றறியா மறையோனே 
தேனே யமுதே சிந்தைக் கரியாய் சிறியேன் பிழைபொறுக்குங் . 
கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமா நகர் குறுகப் 
போனா ரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே ( அரு ) 
புறமே போந்தோம் பொய்யும் யானு மெய்யன்பு ..... 
பெறவே வல்லே னல்லா வண்ணம் பெற்றேன்யர் 
ஏறவே நின்னைச் சேர்ந்த வடியார் மற்றொன் றறியாதார் .......... 
கிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரோ ... ( அசு ) 
தாரா யுடையா யடியேற் குன்றா ளிணையன்பு..... 
போரா வுலகம் புக்கா ரடியார் புறமே போந்தேன்பா 
னூரா மிலைக்கக் குருட்டா மிலைத்திங் குன்றா ளிணையன்புக் ..... 
காரா படியே னமலே மயல்கொண் டழுகேனே ... ( அஎ ) 
அழுகே னின்பா லன்பா மனமா யழல்சேர்ந்த 
மெழுகே யன்னார் மின்னார் பொன்னார் கழல்கண்டு 


SS 


திருச்சதகம் . 

நங் 
தொழுதே யுன்னைத் தொடர்ந்தா போடுத் தொடராதே ..... 
பழுதே பிறந்தே னென்கொண் என்னைப் பணிகேனே......( அ அ ) 
பணிவார் பிணிதீர்த்தருளிப் பழைய வடியார்க்குன் ............... * 
லணியார் பாதங் கொடுத்தியதுவு மரிதென்றாம் ..... 
P ணியார் மூங்கிலனையேன் வினையைப் பொடியாக்கித் 
தணியார் பாதம் வந்தொல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே .... * 
யானே பொய்யென் னெஞ்சும் பொய்யென் னன்பும் பொய் ....* 
யானால் வினையே னழுதா லுன்னைப் பெறலாமே .... 
தேனே யமுதே கரும்பின் றெளிவே தித்திக்கு ........... 
மானே யருளா யடியே னுனைவந் துறுமாறே .... ( கூய ) 

ஆனந்தா தீதம் . 

எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
மாறி லாதமாக் கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர்கொடா 
ளிணை , வேறி லாப்பதப் பரிசு பெற்றநின் மெய்மை யன்பருன் 
மெய்மை மேவினா , ரீறி லாத நீ யெளியை யாகிவந் தொளிசெய் 
மானிட மாக நோக்கியும் , கீறி லாதநெஞ் சுடைய நாயினேன் க 
டைய னாயினேன் பட்ட கீழ்மையே . 

மையி லங்கு நற் கண்ணிபங்கனே வந்தெ னைப்பணி கொண்ட 
பின்மழக் , கையி லங்கு பொற் கிண்ண மென்றலா லரியை யென் 
றுனைக் கருது கின்றிலேன் , மெய்யி லங்குவெண் ணீற்று மேனி 
யாய் மெய்மை யன்பருன் மெய்மை மேவினார் , பொய்யி லங் 
கெனைப் புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்த மாவதே . 

பொருத்த மின்மையேன் பொய்மை யுண்மையேன் போத வெ 
ன்றெனைப் புரிந்து நோக்கவும் , வருத்தமின்மையேன் வஞ்சமு 
ண்மையேன் மாண்டி லேன்மலர்க் கமல பாதனே , பரத்த மேனி 
யா யருள்செ யன்பரு நீயு மங்கெழுந் தருளியில்செனை , பிருத்தினா 
ய்முறை யோவெனெம்பிரான் வம்பனேன் வினைக் கிறுதியில்லையே ,. 

இல்லை நின்கழற் கன்ப தென் கணே யேல மேலுநற் குழலி பங் 
கனே , கல்லை மென்கனி யாக்கும் விச்சைகொண் டென்னை நின்க 
முற் கன்ப னாக்கினா. யெல்லை யில்லை நின் கருணை யெம்பிரானேது 
கொண்ட நா னேது செய்யினும் , வல்லை யேயெனக் கின்னு முன் 
கழல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே....................( கூச 
வான நாடரு மறியொ ணாத நீ மறையி வீறுமுன் றொடரொணாத நீ 
யேனைநாடருந் தெரியொ ணாத தி யென்னை யின்னிதா யாண்டுகொ 


- ( கூக ) 


ச ) 


.. 


.... 


திருச் சதகம் . 
ண்டவா , வூனை நாடக மாடுவித்தவா வுருகி நானுனைப் பருகவைத்த 
வா , ஞான நாடகமாடுவித்தவா நையவையகத் துடையவிச்சையே . 

விச்ச தன்றியே விளைவு செய்குவாய் விண்ணு மண்ணகமுழுது 
ம் யாவையும் , வைச்சு வாங்குவாய் வஞ்ச சப்பெரும் புலைய னே 
னையுன் கோயில் வாயிலிற் , பிச்ச னாக்கினாய் பெரிய வன்பருக் குரி 
யனாக்கினாய் தாம்வ ளர் தீததோர் , நச்சு மாமா மாயி னுங்கொ 
லார் நானு மஙனே யுடைய நாதனே ... 

( கூசு ) 
உடைய நாதனே போற்றி நின்னலாற் பற்று மற்றெனக் காவ 
தொன்றினி, யுடைய னோபணி போற்றி யும்பரார் தம்பராபரா 
போற்றி யாரினுங் , கடைய னாயினேன் போற்றி யென் பெருங்க 
ருணை யாளனே போற்றி சென்னை நின் , னடிய னாக்கினாய் போற் 
றி யாதியு மந்த மாயினாய் போற்றி யப்பனே ... 

( கஎ ) 
அப்பனேயெனக் சமுத னேயா னந்த னேயக நெசவள் ளுவ 
தே , னொப்ப னேயுனக் குரிய வன்பரி லூரிய னயுனைப் பருக நின் 
நதோர் , துப்பனேசுடர் முடியனே துணை யாள னேதொழும் பா 
ள பொய்ப்பினில் , வைப்ப னேயெனை வைப்பதோ சொலாய் நைய 
வையகத் தெங்கண் மன்னனே ...... 

( கஅ) 
மன்ன வெம்பிரான்வ 

வருக 

க வென்னெனை மாலு நான் முகத் தொ 
ருவன் யாரினு, முன்ன வெம்பிரான் வருக வென்னெனை முழுது 

மிறுதி யுற்ற நாட் , பின்ன வெம்பிரான் வருக வென்னெ 
னைப் பெய் கழற்கணன் பாயெனா வினா , பன்ன வெம்பிரான் வரு 
கவென்னெனைப் பாவ நாச நின் சீர்கள் பாடவே ..... 

............( கூகூ ) 
வேண்டு நான் போற்றி நின்னையே பாடி நைந்துநைந்து 
ருகிநெக்கு நெக் , காட வேண்டு நான் போற்றி யம்பலத் தாடு தி 
ன் கழற் போது நாயினேன் , கூடவேண்டு நான் போற்றியிப்புழுக் 
கூடு நீக்கெனைப் போற்றி பொய்யெலாம் , விட வேண்டு நான்போ 
ற்றி விதேந் தருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே .......... 

திருச்சிற்றம்பலம் . 
திருச்சதகம் 


ம்யாவையு 


பாடம் 


முற்றும் 


நீத்தல்விண்ணப்பம் 

பிரபஞ்சவைராக்கியம் . 
உத்தரகோசமங்கையிலருளிச் செயப்பட்டது. 

nce 
கட்டளைக்கவித்துறை . 

திருச்சிற்றம்பலம் 
கடையவனேனைக்கருணையினாற்கலந்தாண்டு கொண்ட...............* 
விடையவனேவிட்டிடுதிகண்டாய்விறல்வேங்கையின்றோ. 
லுடையவனே மன்னுமுத்தரகோசமங்கைக்கரசே.... 
சடையவனே தளர்ந்தேனெம்பிரானென்னைத் தாங்கிக்கொள்ளே ( க 
கொள்ளேர் பிளவகலாத்தடங்கொங்கையர் கொவ்வைச்செவ் வாய் * 
விள்ளேனெனினும் விடுதிகண்டாய் நின்விழுத்தொழும்பி ............ * 
னுள் ளேன் புறமல்லேனுத்தரகோசமங்கைக்கரசே 
கள்ளேனொழியவுங்கண்டு கொண்டாண்டதெக்காரணமே .....( உ ) 
காருறுகண்ணியனாம்புலனாற்றங்காைமரமாய் ...... 
வேருறுவேனை விடுதிகண்டாய்விளங்குந்திருவா 
ரூருறைவாய்மன்னுமுத்தரகோசமங்கைக்கரசே . 
வாருறு பூண்முலையாள்பங்கவென்னை வளர்ப்பவனே.. 

( ங ) 
வளர்கின்ற நின் கருணைக்கையில்வாங்கவு நீங்கியிப்பான் ... 
மிளிர்கின்றவென்னைவிடுதி கண்டாய் வெண்மதிக்கொழுந்தொன் * 
றொளிர்கின்ற நீண்முடியுத்தரகோசமங்கைக்காசே .. 
தெளிகின் றபொன்னுமின்னும்மன்னதோற்றச்செழுஞ்சுடரே ( ச ) 
செழிகின்ற தீப்புகுவிட்டிலிற்சின் மொழியாரிற்பன்னாள் 
விழுகின் றவென்னை விடுதிகண்டாய்வெறிவாயறுகா 
ஒழுகின்ற பூமுடியுத்தரகோசமங்கைக் காசே ..... 
வழி நின்று நின்னருளாரமு தூட்டமறுத் தனனே. 

( ரு ) 
மறுத்தனன் யானுன்லருளறியாமையிலென்மணியே .... 
வெறுத்தெனை நீவிட்டிடுதிகண்டாய் வினையின்றோசதி 
பொறுத்தெனை யாண்டுகொளுத்தரகோசமங்கைக்கரசே...... 
பொறுப்பரன்றேபெரியோர் சிறு நாய்கடம் பொய்யினையே.....( சு ) 
பொய்யவனேனைப்பொருளெனவாண்டொன்று பொத்திக் சொண் 
டிெப்பவனேவிட்டிடுதிகண்டாய்விடமுண்மிட்ற்று ... ( 
மையவனேமன்னுமுத்தரகோசமங்கைக்கரசே 
செய்யவனேசிவனேசிறியேன் பவத் தீர்ப்பவனே....... 


. 


... 


* 


.... 


.... 


கர் நீத்தல்வின் ணப்பம் . 
தீர்க்கின்றவாறென்பிழையைநின் சீரருளென் கொலென்று ......... 
வேர்க்கின் றகென்னைவிடுதிகண்டாய் விரவார்வெருவ 
வார்க்கின்ற தார்விடையுத்தரகோசமங்கைக்கரசே ....... 
பீர்க்கின்றவஞ்சொடசோம்வினையேனையிருதலையே ........ 
இருதலைக்கொள்ளியினுள் ளெறும் பொத்து நினைப்பிரிந்த 
விரி தலையேனைவிடுதிசண்டாய்வியன் மூவுலகுக்... 
கொருதலை வாமன்னுமுத்தரசோசமங்கைக்காசே ... 
பொருதலை மூவிலைவேல் வலனேந்திப்பொலிபவனே ..... 
பொலிகின்ற நின்றாள் புகுதப்பெற்றாக்கையைப் போக்கப்பெற்று 
மெலிகின் றவென்னை விடுதிசண்டாயளிதேர்விளரி 

* . 
பொலி நின்றபூம்பொழிலுத்தரகோசமங்சைக்கரசே ....... 
வலி நின்றதி ன் சிலையாலெரித்தாய்புரமாறுபட்டே..... 
மாறுபட்டஞ்சென்னை வஞ்சிப்பயானுன்மணிமலர்த்தாள் 
வேறுபட்டேனைவிடுதிகண்டாய்வினையேன் மனத்தே ..... 
யூறுமட்டேமன்னுமுத்தரகோசமங்கைக்கரசே ............ 
நீறுபட்டேயொளிகாட்டும் பொன் மேனிநெடுந்தகையே .... ( க ) 
நெடுந் தசை நீயென்னையாட்கொள்ளயானைம்புவன்கள் கொண்டு.. * 
விடுந்தகையேனை விடுதிசண்டாய்வி ரவார்வெருவ ... 
வடுந்தகைவேல்வல்லவுத்தரகோசமங்கைக்கரசே ... 
கடுந்தகையேனுண்ணுந்தெண்ணீரமுதப்பெருங்கட்லே..... ( 2 ) 
கடலினுணாய் நக்கியாங்குன்கருணைக் கடலினுள்ளம் ... 
விடலரியேனை விடுதிகண்டாய்விடலில்லடியா.........! 
ருடலில மேமன்னு முத்தரகோசமங்கைக்கரசே ..... 
மடலின் மட்டேமணியேயமுதேயென்மது வெள்ளமே ....... ( யங) 
வெள்ளத் தணாவற்றியாங்குன்னருள் பெற்றுத் துன்பத்தின்றும் ....* 
விள்ளக்கிலேனைவிடுதிகண்டாய்விரும்பும் மடியா: ... 
ருள்ளத்துள்ளாய்மன்னுமுத்தரகோசமங்கைக்கரசே .. .1 ............... * 
கள்ளத்துளேற்கருளாய்களியாதகளியெனக்கே ........ ( யச ) 
களிவந்தசிந்தையொடுன் சுழல் கண்டுங் கலந்தருள 
வெளிவந்திலேனைவிடுதிகண்டாய் மெய்ச் சுடருக்கெல்லா ... 
மொளிவந்தபூங்கழலுத்தரகோசமங்கைக்கரசே .... 
யெளிவந்தவெந்தைபிரானென்னையாளுடையென்னப்பனே ( மரு 
ன்னையப்பாவஞ்சலென்பவரின்றி நின்றெய்த்தலைந்தேன் .........* 
பி ன்னையொப்பாய்விட்டிடுதிகண்டாயுவமிக்கின் மெய்யே........ 


.... 


............ 


ரசே ... 


... 


நீத்தல்ஷிண்ணப்பம் : 

உஎ 
யுன்னை யொப்பாய்மன்னுமுததர கோசமங்கைக் கா 

காசே ... 
யன்னை யொப்பாயெனக்கத்தனொப்பாயென்னரும்பொருளே யசு 
பொருளே தமியேன் புகலிடமே நின்புகழிசழ்வார்....................* 
வெருளேயெனைவிட்டிடுதிகண்டாய்மெய்மையார்விழுங்கு...... * 
மருளேயணிபொழிலுத்தரகோசமங்கைக்கரசே .... 
யிருளே வெளியேயி கபரமாசியிருந்தவனே........ ( எ ) 
இருந்தென்னையாண்டுகொள் விற்றுக்கொளொற்றிவையென்னின 
விருந்தினனேனைவிடுதிகண்டாய்மிக்கநஞ்சமுதா.........- [ ல்லால் 
வருந்தினனே மன்னுமுத்தரகோசமங்கைக்கர 
மருந்தினனேபிறவிப்பிணிப்பட்டுமடங்கினர்க்கே ............ ( 4 ) 
மடங்கவென் வல்வினைக் காட்டை நின்மன்னருட்டீக்கொளுவும் 
விடங்கவென் றன்னைவிடுதிகண்டாயென் பிறவியைவே ... 
பொடுங்களை ந்தாண்டுகொளுத்தரகோசமங்கைக்கரசே ...........- 
கொடுங்கரிக்குன்றுரித்தஞ்சுவித்தாய்வஞ்சிக்கொம்பினையே ( யாக ) 
கொம்பரில்லாக் கொடிபோலலமந்தனன் கோமளமே .............. 
வெம்புகின்றேனை விடுதிகண்டாய்விண்ணர் நண்ணுகில்லா... 
வும்பருள்ளாய்மன் னு முத்தரகோசமங்கைக்கரசே 
யம்பரமே நிலனேயனல் காலொடப்பானவனே 

ன ... 

( உய ) 
ஆனை வெம்போரிற் குறுந்தூறெனப்புலனாலலைப்புண் ........... 
டேனையெந்தாய்விட்டிடுதிகண்டாய்வினையேன் மனத்துத் 
தேனையும்பாலையுங்கன்னலையும்மமுதத்தையுமொத் 
துனையுமென் பினையும் முருக்கா நின்றவொண்மையனே ..... ( உக ) 
ஒண்மையனே திருநீற்றையுத் தூளித்தொளிமிளிரும் ................. 
வெண்மையனேவிட்டிடுதிகண்டாய்மெய்யடியவர்கட் ... 
கண்மையனேயென்றஞ்சேயாய்பிறர்க்கறிதற்கரிதாம் ..... 
பெண்மையனேதொன்மையாண்மையனேயலிப் பெற்றியனே உஉ 
பெற்றது கொண்டு பிழையேபெருக்கிச்சுருக்குமன்பின் ...... 
வெற்றடியேனை விடுதிகண்டாய்விடிலோகெடுவேன் . 
மற்றடியேன் றன்னைத் தாங்குநரில்லையென் வாழ்முதலே .............. 
யுற்றடியேன் மிசத்தேறி நின் றேனெனக்குள்ளவனே ........... (உக ) 
உள்ளனவே நிற்கவில்லனசெய்யுமையற்றுழனி......... 
வெள்ள ைவேனை விடுதிகண்டாய் வியன்மாத்தடக்கைப் ..... 
பொள்ளனல்வேழ்த் தரியாய்புலனின் கட்போதலொட்டா ...... 
மெள்ளன வேமொய்க்கும் நாய்க்குடந் தன்னையெறும்பெனவே . 
எறும்பிடை நாங்கூழெனப்புலனாவரிப்புண்டலந்த ... 


** 


... 


20.00 


அ . 

நீத்தல்விண்ணப்பம் . 
வெறுந் தமியேனைவிடுசிகண்டாய்வெய்யகூற்றொடுங்க.......* 
வு துங்கடிப்போ தவையேயுணர்வுற்றவரும் பரும்பர் ........ 
பெறும்பதமேயடியார் பெயராதபெருமையனே.... 
பெருநீரறச்சிறுமீன்று வண்டாங்கு நினைப்பிரிந்த 
வெருநீர்மையேனைவிடு திகண்டாய்வியன்கங்கைபொங்கி ..... 
வருநீர்மடுவுண் மலைச்சிறுதோணிவடிவின் வெள்ளைக் ... 
குருநீர்மதிபொதியுஞ்சடைவானச்கொழுமணியே.............. (உசு ) 
கொழுமணியேர் நகையார் கொங்கைக்குன் றிடைச்சென்று குன்றி * 
விழுமடியேனைவிடுதிகண்டாய்மெய்முழுதுங்கம்பித்................ 
தழுமடியாரிடையார்த்துவைத்தாட்கொண்டருளியென்னைக் ... * 
கழுமணியேயின்னுங் காட்டு கண்டாய் நின்புலன் கழலே ......... ( உ.எ ) . 
புலன் கடிகைப்பிக்கயானுந்திகைத்திங்கோர் பொய் தெறிக்கே . 
விலங்குகின்றேனை விடுதிகண்டாய்விண்ணு மண்னுமெல்லாங் ..... 
கலங்கமுந் நீர்தஞ்சமுதுசெய்தாய்கருணாகரனே ....... 
துலங்குகின்றேனடியேனுடையாயென்றொழுகுலமே .........( உ.அ ) 
குலங்களை நீ தாய்சளைந்தாயென்னைக் குற்றப் சொற்றச்சிலையாம் ... 
விலங்கலெந்தாய்விட்டிடுதிகண்டாய் பொன்னின் மின்னு கொன் 
யலங்கலந்தாமனாமேனியப்பாவொப்பிலாதவனே..... ( றை 
மலங்களைந்தாற்சுழல்வன்றயிரிற்பொருமத்துறவே ............ (உக ) . 
மத்து று தண்டயிரிற்புலன் நீக்கதுவக்கலங்கி 
வித்து றுவேனைவிடுதிகண்டாய் வெண்டலைமிலைச்சிக் ... 
கொத்துறுபோ தமிலைந்து குடர்நெமொலைசுற்றித் ...... 
தத்துறு நீறுடனாச்செஞ்சாந் தணிசச்சையனே 

( ஈய ) 
சச்சையனேமிக்க தண்புனல்விண்கானில நெருப்பாம் .. 
விச்சையனேவிட்டிடுதிகண்டாய் வெளியாய்கரியாய் ....... 
பச்சையனே செய்ய மேனியனேயொண்படவரவக் ... 
கச்சையனே கடந்தாய் தடந்தாள வடற்கரியே ....... ( ஙக ) 
அடற்கரிபோலைம்புலன்களுக்கஞ்சியழிந்தவென்னை ......... 
விடற்கரியாய்விட்டிடுதிகண்டாய் விழுத்தொண்டர்க் கல்லாற் ..... * 
றொடற்கரியாய்சுடர் மாமணியேசுடு தீச்சுழலக் 
கடற்கரி தாயெழுநஞ்சமுதாக்குங்கறைக்கண்டனே......... ( m2 ) 
• கண்டது செய்து கருணைமட்டுப்பருகிக்களித்து 
மிண்டுகின்றேனைவிடுதிகண்டாய் நின்வினாமலர்த்தாள் ............. 
புண்டுதந்தாற்போற்பணித்துப்பணிசெயக்கூவித்தென்னைக் . 
கொண்டெனெந்தாய்களையாய்களை யாயகுது குதுப்பே........ ( ங்க ) 


* 


... 


து 


நீத்தல்விண்ணப்பம் . 
நக 
குதுகு துப்பின்றி நின்றென் குறிப்பேசெய்து நின்குறிப்பில் ...... * 
விசவிதுப்பேனை விடுதிகண்டாய்வினாயார்ந்தினிய ........ 
மது மதுப்போன்றென்னை வாழைப்பழத்தின் மனங்கனிவித் ...... * 
தெதிர்வதெப்போதுடயில்விக்கயிலைப்பரம்பரனே . ( ஙச ) 
பாம்பரனே நின்பழவடியாரொடுமென்படிறு... 
விரும்பரனேவிட்டிடுதி கண்டாய்மென் முயற்கறையி ......... 
னரும்பரநேர்வைத்தணிந்தாய்பிறவியைவாயரலம் ....... 
பொரும்பெருமான் வினையேன்மனமஞ்சிப்பொதும்புறவே ( நடு 
பொதும்புறு தீப்போற் புகைந்தெரியப்புலன் நீக்கது வ ..... * 
வெதும்புறுவேனை விடுதிகண்டாய்விரையார் நறவந்... 
ததும்புமந்தாரத்திற்றாரம்பயின்றுமந்தம் முரல் வண் 
டதும்புங்கொழுந்தேனவிர் சடைவானத் தடலரைசே........... (ஙசு 
அரைசேயறியாச்சிறியேன் பிழைக்சஞ்சலென்னினல்லால் 
விரைசேர் முடியாய்வி திெசண்டாய் வெண்ணகைக்கருங்கட் ... 
டிரைசேர்மடந்தை மணந்ததிருப்பொற்பதப்புயங்கா 
வரை சேர்ந்தடர்ந்தென்னவல்வினைதான் வந்தடர்வனவே ..... ( = எ ) 
அடர்புலனானிற்பிரிந்தஞ்சியஞ்சொனல்லாரவர் தம் 
விடர் விடலேனை விடுதிகண்டாய்விரிந்தேயெரியுஞ் ....... 
சுடரனையாய்சுடுகாட்டரசேதொழும்பர்க்கமுதே 
தொடர்வரியாய்தமியேன் றனி நீக்குத் தனித் தணையே..... ( நஅ ) 
தனித்துணை நீ நிற்கயான் றருக்கித்தலையானடந்த ..... 
வனைத் துணையேனை விடுதிகண்டாய்வினையேனுடைய... 
மனத்துணையேயென் றன் வாழ்முதலேயெனக்கெய்ப்பில் வப்பே 
தினைத்துணையேனும்பொறேன் றுயராக்கையின் றிண்வலையே நக ) 
வலைத்தலைமானன்ன நோக்கியர் நோக்கின் வலையிர்பட்டு .... 
மிலைத்தலைந்தேனைவிடுதிகண்டாய்வெண்மதியினொற்றைக் 
கலைத்தலையாய்கருணாகரனே கயிலாயமென்னு 
மலைத்தலைவாமலையாண்மணவாளவென்வாழ்முதலே ............. ( சல் ) 
முதலைச்செவ்வாய்ச்சியர் வேட்கைவெந் நீரிற்கடிப்பமூழ்சி .......... 
வி தலைச் செய்வேனைவிடுதிகண்டாய்விடக்கூன்மிடைந்த............. 
சிதலைச் செய்காயம் பொறேன்சிவனே முறையோமுறையோ .... 
திதலைச் செய்பூண்முலைமங்கைபங்காவென் சிவகதியே............. ( சக ) 
சதியடியேற்குன் கழறந்தருளவு மூன்கழியா........... 
விதிபடியேனை விடுதிகண்டாய் வெண்டலை முழையிற் 
பதியுடைவாளாப்பார்த்திறைபைத்துச்சுருங்கவஞ் 


.... 


.... 


.... 


.. 


... 


நீத்தல் விண்ணப்பம் . 
மதிநெடு நீரிற்குளித்தொளிக்குஞ்சடைமன்னவனே..........( சக ) 
மன்னவனேயொன்று மாற்றியாச்சிறியேன் மகிழ்ச்சி 
மின்னவனேவிட்டிடுதிகண்டாய்மிக்கவேதமெய்ந் நூல் 
சொன்னவனே சொற்கழிந்தவனே கழியாத்தொழும்பர் 
என்னவனேபின்னுமானவனேயம் முழுதையுமே.............( சக ) 
முழுதயில்வேற்கண்ணியான்னு மூரித்தழன் முழுகும் .......... 
விழுதனையேனை விடுதி சண்டாய் நின்வெறிமலர்த்தா ......... 
டொழுது செல்வானத் தொழும்பரிற் கூட்டிடுசோற்றெம்பிரான் * 
பழுது செய்வேனைவிடே லுடையாயுன்னைப்பாவேனே ......... ( சச ) 
பாடிற்றிலேன் பணியேன்மணி நீயொளித்தாய்க்குப்பச்சூன் 
வீடிற்றிலேனை விடுதிகண்டாய்வியந்தாங்கலறித் ..... 
தேடிற்றிலேன் சிவனெவ்விடத்தானெவர் கண்டனரென் 
றோடிற்றிலேன் கிடந்துள்ளுருகேனின் றுழைத்தனனே....... ( சடு ) 
உழைதருநோக்கியர் கொங்கைப்பலாப்பழத் தீயினொப்பாய் .......* 
விழைதருவேனை விடுதிகண்டாய்விடின் வேலை நஞ்சுண் 

தருகண்டன் குணமிலி மானிடன்றேப்மதியன் .... 
கருமாப்ரனென்றென் றறைவன் பழிப்பினையே ...........( சசு ) 

பினின்பாதப்பழந்தொழும்பெய்திவிழப்பழித்து ............ * 
விழித்திருந்தேனை விடுதிகண்டாய்வெண்மணிப்பணிலங்...... 
கொழித் துமந்தாரமந்தாகினி றுந்தும்பந்தப்பெருமை ............ 
தழிச்சிறை நீரிற்பிறைக்கலஞ்சேர் தருதாரவனே.................( சா ) 
தாரகை போலுந்தலைத்தலை மாலைத்தழலரப்பூண் ..... 
வீரவென் றன்னைவிடுதிகண்டாய்விடிலென்னைமிக்கா .... 
ராரடியானென்னினுத்தரகோசமங்கைக்கரசின். 
சீரடியாரடியானென்று நின்னைச்சிரிப்பிப்பனே.... ( சஅ ) 
கிரிட்பிப்பன் சீறும் பினழப்பைத்தொழும்பையுமீசற்கென்று 
விரிப்பிப்பனென்னைவிடுதிகண்டாய்விடின்வெங்கரியி ........ 
னுரிப்பிச்சன்றோ லுடைப் பிச்சனஞ்சூண்பிச்சனூர் ச்சுசொட் 
டெரிப்பிச்ச னென்னையுமாளுடைப்பிச்சனென்றேசுவனே.. (சக ) 
ஏசினும்யானுன்னையேத்தினுமென்பிழைக்கேகுழைந்து 
வேசறுவேனைவிடுதிகண்டாய்செம்பவளவெ 

வளவெற்பிற் ... 
றேசுடையாயென்னையாளுடையாய் சிற்றுயிர்க்கிரங்கிக்..... 

* 
காய்சினவாவமுண்டாயமுதுண்ணக்கடையவனே 

....... ( நிய ) 
திருச்சிற்றம்பலம் 
நீத்தல்விண்ணப்பம் - முற்றுப்பெற்றது . 


... 


Y 


ரு 


300 


. 


... 


.... 


க 


.. 


.. 


...... 


... 


வெம்பாவை 
சத்தியைவியந்தது . 
திருவண்ணாமலையிலருனிச்செயப்பட்டது . 

sce 
வெண்டளை யான் வந்த இயற்றரவிணைக்கொச்சக்கலிப்பா . 

திருச்சிற்றம்பலம் . 
ஆகியுமந்தமுமில்லாவரும்பெருஞ் .......... 

சோதியையாம்டாட க்கேட்டேயும் வாட்டடங்கண் 
மாதேவளருதியோவன்செவியோ நின்செவி தான் .... 

மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்தியவாழ்த்தொலிபோய் ..... 
விதிவாய்க் சேட்டலுமேவிம்மிவம்மி மெய்ம்மறந்து ....... 

போதாரமளியின்மேனின்றும்புரண்டிங்க. 
னேதேனுமாகாள்கிடந்தாளென்னேயென்னே.... 
யீதேயெந்தோழிபரிசேலோரெம்பாவாய் 

( க ) 
பாசம்பாஞ்சோதிக்கென்பாயிராப்பகனாம் 

பேசும்போதெப்போதிப்போதாரமளிக்கே ... 
நேசமும்வைத்தனையோநேரிழையாய் நேரிழையிர் .. 
சீசியிவையுஞ்சிலவோவிளை யாடி 

..... * 
யேசுமிடமீம்தாவிண்ணோர்களேத்துதற்குக்...... 

கூசுமலர்ப்பாதந்தந் தருளவந்தளும்.... 
தேசன்சிவலோகன்றில்லைச்சிற்றம்பலத்து 
ளீசனார்க்கன் பார்யாமாரோலோரெம்பாவாய் ........ 

( உ ) 
முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தென் ... 

னத்தனானந்தனமுதனென்றள்ளூறித் .... 
தித்திக்கப்பேசுவாய்வந்துன் கடைதிறவாய் .... 

பத்துடையீரீசன் பழவடியீர்பாங்குடையீர் .... 
புத்தடியோம்புன்மைதீர்த்தாட்கொண்டாற் பொல்லாதோ......... * 

வெத்தோ நின்னன் புடைமையெல்லோமறியோமோ..... 
சித்தமழகியார் பாடாரோநஞ்சிவனை 

பித்தனையும் வேண்டுமெமக்கேலோரெம்பாவாய் ...... 
ஒண்ணித்தில நகையாயின்னம்புலர்ந்தின்றோ 

வண்ணக்கிளிமொழியாரெல்லாரும் வந்தாரோ .... 
வெண்ணிக்கொடுள்ளவா சொல்லுசோமவ்வளவுங்..................... 

கண்ணைத்துயின்றவமேகாலத்தைப் போக்காதே 
விண்ணுக்கொருமருந்தை வேதவிழுப்பொருளைக் .. 
கண்ணுக்கினியானைப் பாடிக்கசிந்துள்ள 


..... 


1 ... 


10 . 


.... 


.. * 
D 


.. 


1 .. 


.... 


... 


" 9 * 


... 


.... 


.... 


.... 


S.O 


சஉ 

திருவெம்பாவை . 
முண்ணெக்கு நின்றுருக்யாமாட்டோ நீயேவ நீ 

தெண்ணிக்குறையிற்றுயி லேலோரெம்பாவாய் ........ ( ச ) 
மாலறியா நான் முகனுங் காணாமலையினை நாம் ... 

போலறிவோமென்றுள்ள பொக்கங்களே பேசும் ..... 
பாலூறு தேன்வாய்ப்படிறீ கடைதிறவாய் ....... 

ஞாலமே விண்ணேபிறவேயறிவரியான் ....... 
கோலமுதம்மையாட்கொண்டருளிக் கோதாட்டுஞ். 

சீலமும் பாடிச்சிவனேசிவனேயென் .. 
றோலமிடினுமுணராபுணராய்கா ....... 

ணேலக்குழவிபரிசேலோரெம்பாவாய் ....... 
மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை 
நானேயெழுப்புவனென்றலுநாணாமே .... 

* 
போனதிசைபசராயின்னம்புலர்ந்தின்றோ 

வானே நிலனேபிற வேயறிவரியான் ..... 
முனேவந்தெம்மைத் தலையளித்தாட்கொண்டருளும் 

வாள் வார்கழல்பாடிவந்தோர்க்குன் வாய் திறவா 
பூனேயுரு காயுனக்கேயுறு மெமக்கு ..... 

மோனார்க்குந்தங்கோனைப்பாடேலோரெம்பாவாய் ....... ( சு ) 
அன்னேயிவையுஞ்சிலவோபலவமா........ 

ருன்னற்கரியானொருவனிருஞ்சீரான் ........ 
சின்னங்கள் கேட்பச்சிவனென்றேவாய் திறப்பாய்...... 

தென் வென்னாமுன்னந் தீசேர் மெழுகொப்பா ... 
யென் னானை பென்னரையனின்னமுதென்றெல்லோமுஞ்............* 

சொன்னோங்கேள் வெவ்வேறாயின்னந்துயிலுதியோ.... 
வன்னெஞ்சப்பேதையர் போல் வாளாகிடத்தியா 
லென்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய் .... 

( எ ) 
கோழிசிலம்பச்சிலம்புங்குருகெங்கு 

மேழிலியம்பவியம்பும் வெண்சங்கெங்குங் 
கேழில்பரஞ்சோதிகேழில்யரங்கருணை 

கேழில்விழுப்பொருள்கள் பாடினோங்சேட்டிலையோ. 
வாழியீதென்னவு றக்கமோ வாய்திறவா 

பாழியானன் புடைமையாமாறுமிவ்வாறோ. 
ஆழிமுதல்வனாய் நின்றவொருவனை ........................ 

யேழைபங்காளனையே பாடேலோரெம்பாவாய் .......... ( அ ) 
முன்னைப்பழம்பொருட்குமுன்னைப்பழம்பொருளே ....... 
பின்னைப்புதுமைக்கும் பேர்த்துமப்பெற்றியனே .......... 


****** 


.. 


...... * 


.... 


... 


... 


.. 


.... 


....... 


* 


..... 


.... 


திருவெம்பாவை . 
சங் 
யுன்னைப்பிரானாகப் பெற்றவுன் சீரடியோ ............. 

முன்னடியார் தாள்பணிவோமாங்கவர்க்கேடாங்காவோ.... 
மன்னவரேயெங்கணவராவாரவருகந்து 

சொன்னபரிசேதொழும்பாய்ப்பணி செய்வோ 
மின்னவகையேயெமக்கெங்கோனல் குதியே.... 

லென்னகுறையுமிலோமேலோரெம்பாவாய் ..... 
பாதாளமேழினுங் கீழ் சொற்கழிவுடாதமலர் 

போதார்புனை முடியுமெல்லாப்பொருண்முடிவே.... ... * 
பேதையொருபாற்றிருமேனியொன்றல்லன் 

வேதமுதல் விண்ணோருமண்ணுந்துதித்தாலு 
மோதவுல வாவொருதோழன்றொண்டருளன் . 

கோதில் குலத்தரன் றன் கோயிற்பிணாப்பிள்ளைகா ... 
ளே தவனூரே தவன் பேராருற்றாராரயலா...... 

போதவனைப்பாடும்பரிசேலோரெம்பாவாய் ....... 
மொய்யார்தடம் பொய்கைபுக்கு முகேரென்னக் 

கையாற் குடைந்து குடைந்துன்கழல்பாடி ... 
யையா வழியடியோம் வாழ்ந்தோங்காணாழல்போற் .......... 

செய்யாவெண்ணீறாடி செல்வாசிறுமருங் குன் ... 
மையார் தடங்கண்மடந்தைமணவாளா ...... 
வையா நீ பாட்கொண்டருளும் விளையாட்டி 
ய்வார்கள் 

களுய்யும் வகையெல்லாமுய்ந்தொழிந்தோ................... 
மெய்யாமற் காப்பாயெமையேலோரெம்பாவாய் .. ( லக ) 
ஆர்த்தபிறவித்துயர் கெடநாமார்த்தாடு ந ....... 

தீர்த்தனற்றில்லைச்சிற்றம்பலத்தே தீயாடுங் ... 
கூத்தனிவ்வானுங் குவலயமுமெல்லோமுங் ........ 

காத்தும்படைத்துங்கரந்தும் விளையாடி ............... 
வார்த்தையும் பேசிவளை சிலம்பவார்கலைக .. 

ளார்ப்பரவஞ்செய்யவணி குழன் மேல்வண்டார்ப்பப் ...... 
பூத்திகழும்பொய்கைகுடைந் துடையான் பொற்பாத .. 

மேத்தியிருஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய் ..... ... ( உ ) 
பைங் குவளைக் கார்மலராற் செங்கமலப்பைம்போதா 

லங்கங்குரு னெத்தாற்பின் னுமரவத்தாற் ........ 
றங்கண்மலங்கழுவுவார் வந்து சார்தலினா 

லெங்கள் பிராட்டியுமெங்கோனும் போன்றிசைந்த........ 
பொங்குமடுவிற்புகப்பாய்ந்து பாய்ந்து நஞ்........ 
சங்சஞ்சிலம்பச்சிலம்புகலந்தார்ப்பான்.......... 


னு 


... 


... 


***.* 


சீரொருகா 


*** 


... 


.... 


திருவெம்பாவை . 
கொங்கைகள் பொங்கக்குடையும்புனல்பொங்கப் ..... 

பங்கயப்பூம்புனல்பாய்ந்தாடேலோரெம்பாவாய் ............ ( mm ) 
காதார் குழையாடப்பைம்பூண்கலனாடக்......... 

சோதைகுழலாட வண்டின் குழாமாடச் 
சீதப்புனலாடிச்சிற்றம்பலம்பாடி 

வேதப்பொருள்பாடியப் பொருளாமாபாடிச் 
சோதிதிறம்பாடிச்சூழ்கொன்றைத் தார்பாடி .... 

யா திதிறம்பாடியந்தமா மாபாடிப் .......... 
பேதித்து நம்மைவளர்த்தெடுத்தபெய்வளை தன் 
பாதத்திறம்பாடியாடேலோரெம்பாவாய் ..... 

......... (லச ) 
ஓரொருசாலெம்பெருமானென்றென்றேநம்பெருமான் 

கால்வாயோவாள் சித்தங்களிகூர......... 
நீரொருகா 

காலோவாநெடுந்தானாகண்பனிப்பப் ..... 
பாரொருகால்வந்தனையாள் விண்ணோரைத்தான்பணியாள் ....... 
பேரனாயற்கிங்கனேபித்தொருவராமாறு .. 

மாரொருவரின் வண்ணமாட்கொள்ளும் வித்தகர் தாள் 
வாருருவப்பூண்முலையீர்வாயார நாம்பாடி .... 

பேருருவப்பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் ....... ( மரு ) .. 
முன்னிக் கடலைச் சுருக்கியெழுந்துடையா... 

ளென்னத் திகழ்ந்தெம்மையாளுடையாளிட்டிடையின் 
மின்னிப்பொலிந்தெம்பிராட்டி திருவடிமேற் ........ 

பொன்னஞ்சிலம்பிற்சிலம்பித்திருப்புருவ .... 
மென்னச்சிலை குலவி நந்தம்மையாளுடையா............ 

... * 
டன்னிற்பிரிவிலாவெங்கோமானன்பர்க்கு 
முன்னியவணமக்கு முன்சுரக்குமின்னருளே 
யென்னப்பொழியாய்மழையேலோரெம்பாவாய் .......... ( யசு 

( ) 
செங்கணவன் பாற்றிசைமுகன் பாற்றேவர்கள்பா ......... 

லெங்குமிலாததோரின் பநம்பாலதா ... 
கொங்குண் கருங்குழலி நந்தம்மைக்கோதாட்டி . 

யிங்குநம்மில்லங்கடோ றுமெழுந்தருளிச் 
செங்கமலப் பொற்பாதந்தந்தருளுஞ்சேவுகனை . 

யங்கணரசையடி யோங்கட்காரமுதை .... 
நங்கள் பெருமானைப்பாடி நலந்திகழப் ...... 

பங்கயப்பூம்புனல்பாய்ந்தாடேலோரெம்பாவாய் .......... ( எ ) 
அண் 
ண்ணாமலையானடிக்கமலஞ்சென்றிறைஞ்சும் . 
விண்ணோர்முடியின்மணித்தொகைவீறற்றாற்போற் ... 


* 


* 


... 


திருவெம்பாலவ . 
கண்ணாரிரவி கதிர்வந்து கார்கரப்பத்.... 

தண்ணாரொளிமழுங்கித் தாரசைகடா மகலப் 
பெண்னாகியாணாயலியாய்ப்பிறங் சொளிசேர்...... 

விண்ணாகி மண்ணாகியித்தனையும் வேறாகிக் ........ 
கண்ணாமுசமுமாய் நின்றான் கழல்பாடிப் ......... 

பெண்னேயிப்பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் ... ( அ ) 
உங்கையிற்பிள்ளையுனக்கேயடைக்கலமென் ... 

றங்சப்பழஞ்சொற்புதுக்குமெம் மச்சத்தா................ 
லெங்கள் பெருமானுனக்கொன் றுரைப்போங்கே .. 

ளெங்சொங்கை நின்னன்பால்லார் தோள் சேரற்க ..... 
வெங்கையுனக்கல்லாதெப்பணியுஞ்செய்யற்க .... 
கங்குல்பகலெங்கண்மற்றொன் றங்காணற்க .... 
சிப்பரிசேயெமச்செங்கோனல் குதியே .... 
லெங்கெழிலென்ஞாயிறெமக்கேலோரெம்பாவாய். -- ( கூ ) 
போற்றியருளுக நின்னாதியாம்பா தமலர் 

போற்றியருளுக நின்னந்தமாஞ்செந்தளிர்கள் ...... 
போற்றியெல்லாவுயிர்க்குந்தோற்றமாம் பொற்பாதம் 

போற்றியெல்லாவுயிர்க்கும் போகமாம்பூங்கழல்கள் 
போற்றியெல்லாவுயிர்க்கு மீறாமிணையடிகள் 

போற்றிமானான்முகனுங்காணாத புண்டரிகம் ...... 
போற்றியாமுல்யவாட்கொண்டருளும்பொன் மலர்கள் 
போற்றியாமார்கழி நீராடேலோனாம்பாவாய் ......... ... (உய ) 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 
KG 

ருவம்மாவின . 
ஆனந்தக்களிப்பு . 
திருவண்ணாமலையிலருளிச் செயப்பட்டது . 
ஒப்புமைபற்றிவந்தவா நடித்தரவுகொச்சகக்கலிப்பா: 

திருச்சிற்றம்பலம் . 
செங்கணெமொலுஞ்சென்றிடந் துங்காண்பரிய ..... 
பொங்குமலர்ப்பாதம்பூதலத்தேபோந் தருளி.... 
யெங்கள் பிறப்பறுத் சிட்டெந்தரமுமாட்கொண்டு .... 
தெங்கு திரள் சோலைத் தென்னன் பெருத்துறையா .... 
னங்கணனந்தணனாபறைகூ வி வீடருளு 
மங்கருணை வார்கழலே பாடுதுங்காணம்மானாய் ..... 


- 


.... 


* 


திருவப் மாவன. 
பாரார்விசும்பள்ளார்ப தாளத்தார் புறத்தா. 
ராராலுங் காண்டாரியானெமக்கெளிய 
பேராளன் றென்னன் பெருந்துறையான்பிச்சேற்றி . 
வாரா வழியருளிவந்தென்னுளம்புகுந்த..... 
வாராவமுதாயலை கடல் வாய்மீன் விசிறும் ....... 
பேராசைவாரியனைப் பாடுதுங்காணம் மானாய் ........ ( உ ) 
இந்திரனுமாலயனுமேனோரும் வானோரு .... 
மந்தரமே நிற்கச்சிவனவனிவவந்தருளி 
யெந்தரமு மாட்கொண்டுதோட்கொண்ட நீற்றனாய்ச் ..... 
சிந்தனையைவந்துருக்குஞ் சீரார் பெருந்துறையான் .. 
பந்தம்பறியப்பரிமேற் கொண்டான்றந்த 
வந்தமிலாவானந்தம்பாதுேங்காணம்மானாப் ...... ( ஈ ) 
வான்வந்ததேவர்களுமாலயனோடிந்திரனுங் .... 
கானின்று வற்றியும் புற்றெழுந்துங்காண்பரிய ......... 
தான்வந்து நாயேனைத் தாய்போற்றலையளித்திட் .... 
டூன்வந்துரோமங்களுள்ளேயுயிர்ப்பெய்து 
தேன்வந்தமுதின் றெளிவினொளிவந்த 
வான் வந்தவார்கழலேபாடுதுங்காணம்மானாய் ... 
ல்லாமனத்துக்கடைப்பட்ட நாயேனை . 
வல்லாளன்றென்னன் பெருந்துறையான்பிச்சேற்றிக் ........ 
ல்லைப் பிசைந்து கனியாக்கத்தன் கருணை 
வெள்ளத்தழுத்திவினை கடிந்தவே திபனைத் ..... 
தில்லை நகர்புக்குச்சிற்றம்பலமன்னு ........... 
மொல்லை விடையானைப்பாடுதுங்காணம்மானாய் .... ( ரு 
கேட்டாயோ தோழிகிறிசெய் தவாறொருவன் , 
நீட்டார் மதில்புடைசூழ்தென்னன் பெருந்துறையான் 
காட்டாதனவெல்லாங்காட்டிச்சிவங் காட்டித் ..... 
தாட்டாமலாகாட்டித்தன் கருணைத்தேன் காட்டி .. 
நாட்டார் நகை செய்பநாமேலை வீடெய்த..... 
வாட்டான் கொண்டாண்டவாபாடுதுங்காணம்மானாய் ............ ( சு ) 
ஓயாதேயுள் குவாருள்ளிருக்குமுள்ளானைச்...... 
சேயானைச் சேவகனைத்தென்னன் பெருந்துறையின் ..... 
மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை . 
நாயான நந்தம்மையாட்கொண்டநாயகனை த் .... 
தாயானதத்தவனைத்தானேயுலசே ....... 
மாயானை யாள்வானைப்பாடுதுங்காணம்மானாய் .... 


ச 


* 


... 


.. 


* 


... 


3 


( எ 


.... 


... 


CSI 


... 


... 


திருவப்மாளை. 

சா 
பண் சுமந்தபாடற்பரிசுபடைத்தருளும் 
பெண்சுமந்தபாசத்தன்பெம்மான் பெருந்துறையான் ...... 
விண்சுமந்த கீர்த்திவியன் மண்டலத்தீசன் 
கண்சுமந்த நெற்றிக்கடவுள் கலிமதுனா ......... 
மண்சுமந்து கூலி கொண்டக்சோவான் மொத் துண்டு ....... 
புண் சுமந்தபொன் மேனிபாடுதுங்காணம் மானாய் ................ ( அ ) 
துண்டப்பிறையான்மறையான் பெருந்துறையான் ............ 
கொண்டபுரி நூலான் கோலமா வூர்தியான் 
கண்டங்கரிடான் செம்மேனியான் வெண்ணீற்றா 
னண்டமுதலாயினானந்தமிலாவானந்தம் ........ 
பண்டைப்பரிசேபழ வடியார்க்குந்தருளு 
மண்டம் வியப்புறுமாபாடுதுங்காணம்மானாய் 

( கூ ) 
விண்ணாளுந் தேவர்க்குமேலாயவே கியனை .... 
மண்ணாளுமன்னவர்க்குமாண்பாகி நின்றானைத்.... 
தண்ணார் தமிழளிக்குந்தண்பாண்டி நாட்டானைப் .... 
பெண்ணாளும்டாகனைப்பேணுபெருந்தறையிற்..... 
கண்ணார்கழல் காட்டி நாயேனையாட்கொண்ட 
வண்ணாமலை யானைப்பாடுதுங்காணம்மானாய் ...... 
செப்பார் முலைபங்கன்றென்னன் பெருந்துறைபான்.... 
றப்பாமேதாளடைந்தார் நெஞ்சுருக்குந்தன்மையினா 
னப்பாண்டி நாட்டைச்சிவலோகமாக் குவித்த......... 
வப்பார்சடையப்பனானந்தவார்சழலே .... 
யொப்பாசவொப்புவித்தவுள்ளத் தாருள்ளிருக்கு ... 
மப்பாலைக்கப்பாலைப்பாடுதுங்காணம் மானாய் 

-- . ( லக ) 
மைப்பொலியுங் கண்ணிகேண்மாலயனோடி ந்திரனு ... 
மெப்பிறவியுந்தேடவென்னையுந்தன்னின்னருளா 
லிப்பிறவியாட்கொண்டினிப்பிறவா மே காத்து 
மெய்ப்பொருட்சட்டோற்றமாய்மெய்யே நிலைபேறா... 
யெப் பொருட்குந்தானே பாயாவைக்கம்வீடாகு ..... 
மப்பொருளாநஞ்சிவனைப் பாடுதுங்காணம்மானாப் .......... (De ) 
கையார் வளைசிலம்பக்காதார்குழையாட . 
மையார் குழல் புரளத்தேன் பாயவண்டொலிப்பச் 
செய்யானை வெண்ணீறணிந்தானைச் சேர்ந்தறியாக் ... 
கை பானையெங்குஞ்செறிந்தானையன் பர்ச்கு .......... 
மெய்யானையல்லா தார்க் கல்லாதவேதியனை 
யையா றமர் ந்தானைப்பாடுதுங்காணம்மானாம்.... 


* 


10 . 


.... 


.... 


.... 


.... 


* 


சஅ திருவம் மாவின . 
ஆனையாய்ச் கீடமாய்மானிடராய்த்தேவரா .... 
யேனைப்பிறவாய்ப் பிறந்திறந்தெய்த்தேனை . 
யூனையு நின்றருக்கியென்வினையையோட்டுகந்து 
தேனையும்பாலையுங்கன்னலையுமொத்தினிய ....... 
கோனவன் பேர்ல்வந்தென்னைத்தன் றொழும்பிற்கொண்டருளும் * 
வானவன் பூங்கழலேபாடுதுங்காணம்மானாய் .... 

( w ச ) 
சந்திரனைத்தேய்த்தருளித்தக்கன்றன் வேள்வியினி.. 
வித்திறனை தீதோணெரித்சிட்டெச்சன் றலையரிந் 
தந்தமேசெல்லுமலர்சதி சோன்பற்றகர்த்துச் 
சிந்தித்திசை திசையேதேவர்களையோட்டுகந்த 
செந்தார்ப்பொழில்புடைசூழ்தென்னன் பெருந்துறையான் ...... * 
மந்தாரமாலையேபாடுதுங்காணம்மானாய் ... ......... ( மரு ) 
ஊனாயுயிராயுணர்வாயென்னுட் கலந்து 
தேனாயமுதமுமாய்த் தீம் கரும்பின் கட்டியுமாய் .... 
வானோறியாவழிபெமக்குத்தந்தருளும்................ 
தேனார்மலர்க்கொன்றைச்சேவகனார் சீரொளிசே .... 
ரானாவறிவாயளவிறந்தபல்லுயிர்சகுங் ...... 
கோனாகி நின்றவாகூறுதுங்காணம்மானாய் ........ 
சூடுவேன்பூங்கொன்றைசூடிச்சிவன்றிரடோள் 
கூடுவேன் கூடிமுயங்கி மயங்கி நின் ... 
அங்வேன் செவ்வாய்க்குருகுவேனுள்ளுருகித் ...................... 
தேடுவேன்றேடிச்சிவன் கழலேசிந்திப்பேன் 
வாடுவேன் பேர்த்துமலர் வேனனலேந்தி ... 
யாடுவான் சேவடியேபாடுதுங்காணம்மானாய் 

( எ ) 
கிளிவந்தமென்மொழியாள் சேழ்கிளரும்ப தியனை . 
வெளிவந்தமாலயனுங்காண்பரியவித்தகனைத் ...... 
தெளிவந்ததேறலைச் சீரார் பெருந்துறையி ..... 
வெளிவந்திருந்திரங்கியெண்ணரியவின்னருளா 
லொளிவந்தெனுள்ளத்தினுள்ளேயொளிதிகழ . 
தவந்தணனைப்பாடுதுங்காணம் மானாய் 

( அ ) 
முன்னானை மூவர்க்குமுற்றுமாய்முற்றுக்கும் ..... 
பின்னானைப்பிஞ்ஞகனைப்பேணுபெருந்துறையின் ...... 
மன்முனை வானவனமாதியலும் பாதியனைத் 
வ தன்னானைச்கர் வானைத்தென்பாண்டி நாட்டானை . 
பென்னானை யென்னப்பனென்பார் கட்கின்னமுதை ... 
யன்ன்ன பம்மானைப் பாடுதுங்காணம்மானாய் ..................... ( க ) 


( மீசு ) 


* 


* 


* 


திருவம்மானை . 
பெற்றிபிறர்க்கரியபெம்மான் பெருந்துறையான், ........ 
கொற்றக்குதிரையின் மேல்வந்தருளித்தன்னடியார் .... 
குற்றங்கணீக்கிக் குணங்கொண்டு கோதாட்டிச்............... 
சுற்றியசுற்றத்தொடர் வறுப்பான்றொல் புகழே ..... 
பற்றியிப்பாசத்தைப்பற்றத நாம்பற்றுவான் 
பற்றியபேரானந்தம்பாடுதுங்காணம்மானாய் ....................... (உய ) 

திருச்சிற்றம்பலம் முற்றிற்று 
SSOC.S: 33.ece . 

திருப்பொற்சுண்ணம் . 
ஆனந்தமனோலயம் . 
தில்லையிலருளிச்செயப்பட்டது . 
எண்சீரடியாசிரியவிருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
முத்ததற்குமம் பூமாலை தூக்கி முளக்குடந்தபதற்றீபம்வைம்மின் 
சத்தியுஞ்சோமியும்பார் மகளு நாமகளோடுபல்லாண்டிசைமின் . 
சித்தியுங்கௌரியும்பார்ப்பதியுங்கங்கையும் வந்து கவரிகொண்மி . 
னத்தனையா றனம்மானைப்பாடியாடப்பொற்சுண்ணமிடித்து நாமே 
பூவியல்வார்சடைடெம் ரொற்குப் பொற்றிருச்சுண்ணமிடிக்கவேண்டு 
மாவின்வடுவரேன்ன கண்ணீர் வம்மின் கள்வந்துடன்பாடுமின்கள் * 
கூவுமின்றொண்டர் புற நிலாமே குனிமின்றொழுமினெங்கோனெங் 
கூத்தன் , றேவியுந்தானும் வந்தெம்மையாளச் செம்பொன்செய்சு 
ண்ணமிடித்த நாமே . ...... 

( 2 ) 
சுந்தரதிறணி நீதும்மெழுத் தூயபொன் சிந்தி நிதிபாப்பி , விந்திர 
ன் கற்பக நாட்டியெங்குமெழிற்சுடர்வைத்துக்கொடிபெடுமி , னந்த 
ரர்சோனயன் றன் பெருமானாழிபானாதனல்வேலன் ராதை , பெந்தர 
மாளுமையாள் கொழுதற் கேந்தபொற்சுண்ணமிடித்து நாமே , * 
காசணிமின்களுலக்கையெல்லாங்காம்பணிமின்கள் கறையுறலை , நேச 
முடையவடியவர்க ணின் று நிலாவுகவென் றுவாழத்தித், தேசமெல் 
லாம் புகழ்ந்தாடுங் கச்சித்திருவோம்பன்செம்பொற்கோயில்பாடிப் 
பாசவினையைப் பறித்து நின்றுபாடிப்பொற்சுண்ணமிடித்து நாமே . 
அழகெடுப்பாசயனும் மரியு மன்றிமற்றிந்திரலேடமார் , நறுமு 
அதேவர் கணங்களெல்லா நம்மிற்பின்பல்வதெடுக்கவொட்டோஞ் 
செறிவுடை மும்மதிலெப்தவில்லி திருவேகம்பன் செம்பொற்கோ 
யில்பாடி , முறுவற்செவ்வாயினீர்முக்கணப்பற் காடப்பொற்சுண் 
ணமிடித்து நாமே ...... 


திருப்பொற்சுண்ணம், 


... ( அ ) 


சுண்ணம் , 
உலச்சைபலவோச்சவார் பெரிய ருலகமெலாமால் போதாதென்றே 
கலக்கவடியவர் வந்து நின்றார் காணவுலகங்கள் போதாதென்றே . நல 
க்கவடியோமையாண்டு கொண்டு நாண்மலர்ப்பாதங்கள் சூடத்தந்த 
மலைக்குமருகனைப் பாடிப்பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணமிடித்து நா 

[ மே . ( சு 
சூடசந்தோள்வளை பார்ப்பவார்ப்பத்தொண்டர் குழாமெழுந் தார்ப் 
பவார்ப்ப , நாடவர் நந்தம்மையார்ப்ப வார்ப்பநாமுமவர் தம்மையா 
ர்ப்பவார்ப்பப் , பாடகமெல்லடியார்க்குமங்கை பங்கின னெங்கள் 
ராபரனுக் , காடகமாமலையன்னகோவுக் காடப்பொற் சுண்ணமிடிக் 

( சதாமே . ( எ ) 
வாட்டடங்கண்மடமங்கைநல்லீர் வரிவளையார்ப்பவண்கொங்கை 
டொங்சதீ , தோட்டிருமுண்டந்துதைந் திலங்கச் சோற்றெம்பிரா 
னென்று சொல்லிச்சொல்லி , நாட்கொண்ட நாண்மலர்ப்பாதங்காட் 
டி நாயிற் கடைப்பட்ட நம்மையிம்மை, யாட்கொண்டவண்ணங்க 
ள் பாடிப்பாடி பாடப்பொற்சுண்ணமிடித்து நாமே 
வையகமெல்லாமுரல தாக மாமேருவென்னு முலக்கை நாட்டி , மெய் 
யெனுமஞ்சணிறையவட்டி மேதகுதென்னன் பெருந்துறையான் 
செய்யதிருவடி பாடிப்பாடிச் செம்பொனுலக்கைவலக்கைப்பற்றி , யை 
பனணிதில்லை வாணனுக்கே யாடப்பொற்சுண்ணமிடித்து நாமே ( க 
முத்தணிகொங்கைகளாடவாட மொய்குழல்வண்டினமாடவாடச் 

வனொமொடலாடச் செங்கயற்கண்பனியாடவாடப் 
பித் தெம்பிரானொடுமாடவாடப் பிறவியிறரொடுமாடவாட . 
வத்தன் கருணையோடாடவாட வாடப்டொற்சுண்ணமிடித்து நாமே 
மாடு நகைகாணிலாவெறிப்ப வாய் திறந்தம்பவளந்துடிப்பப் , பாடு 
மினந்தம்மையாண்டவாறும் பணிகொண்டவண்ணமும்பாடிப்பா 
டிச் , தேடுமினெம் பெருமானை த்தேடிச் சித்தங்களிட்பத்திகைத்துத் 
தேறி , யாடுமினம்பலத்தாடினானுக் காடப்பொற்சுண்ணமிடித்து நா 

[ மே . ( யக ) 
மையமர்கண்டனை வான நாடர் மருந்தினைமாணிக்கக் கூத்தன் றன்னை * 
பையனையையர்பிரானை நம்மை யகப்படுத்தாட்கொண்டருமை காட் 
டும் , பொய்யர் தம் பொய்யனை மெய்யர்மெய்யைப் போதரிக்கண்ணி 
ணைப்பொற்றொடித்தோட் , பையரவல்குன் மடந்தைநல்லீர் பாடி 
ப்பொற்சுண்ணமிடித்துநாமே ....... 

........( 2 ) 
மின்னிடைச்செந்துவர் வாய்க்கருங்கண் வெண்ணகைப்பண்ணம் 
மென்மொழிய , பொன்னுடையாரமுதெங்களப்பனெம் பெருமானி 
மவான்மசட்குத் , தன்னுடைக்கேள்வன் மகன்றகப்பன் றமையனெ 
இமையன்றாள்கள்பாடிப் பொன்னுடைப்பூண்முலைமங்கைநல்வீர் 


த 


திருப்பொற்சுண்ணம் . 
பொற்றிருச்சுண்ணமிடித்து நாமே ... 

( மா ) 
சங்கமரற்றச் சிலம்பொலிப்பத் தாழ்குழல்கம் தருமா லையாடச் செ 
ங்கனிவாயிதழுந் தடிப்பச் சேயிழையிர் சிவலோகம்பாடிக் , கங்கை 
யிாைப்பவராவிரைக்குங் கற்றைச்சடைமுடியான் கழற்கே , பொங் 
கியகா தவிற் கொங்கை பொங்கப் பொற்றிருச்சுண்ணமிடித்து நாமே 
ஞானக்கரும்பின் றெளியைப்பாகை நாடற் கரிய நலத்தை நந்தாத் * 
தேனைப்பழச்சுவையாயினானைச்சித்தம்புகுந்து சித்திக்கவல்ல ( த்திப் 
கோனைப்பிறப்பறுத்தாண்டு சொண்ட கூத்தனை நாத்தழும்பேறவாழ் 
பானற்றடங்கண் மடந்தைநல்லீர் பாடிப்பொற்சுண்ணமிடித்து நா 

( மே . ( ரு) 
ஆவசைநாமும்வந்தன்பர் தம்மோ டாட்செயம் வண்ணங்கள் பாடி 
விண்மேற் றேவர் கனாவிலுங்கண்டறியாச் செம்மலர்ப்பாதங்கள் கா 
ட்டுஞ்செல்வச் , சேவகமேந்தியவெல்கொடியான் சிவபெருமான் 
புரஞ்செற்றகொற்றச் , சேவகனாமங்கள் பாடிப்பாடிச் செம்பொன் 
செய்சுண்ணமிடித்து நாமே .... 

( யசு ) 
தேன்சமாமலர்க்கொன்றை பாடிச் சிவபுரம்பாடித்திருச்சடைமேல் 
வானகமாமதிப்பிள்ளை பாடி மால்விடைபாடிவலக்கையேந்து ....... * 
மூனகமாமமுச்சூலம்பாடி யும்பருமிம்பருமுய்பவன்று 
போன சமாசநஞ்சுண்டல்பாடிப்பொற்றிருச்சுண்ணமிடித்து நாமே 
அயன் றலை கொண்டுசெண்டாடல்பாடி பருக்கனெயி பறித்தல்பா 
டிக் , கயந்தனைக்கொன் றுரிபோர்த்தல்பாடிக் காலனைக்காலா லுதை 
த்த ஃபாடி , யியை ந் தனமுப்புரமெய்தல்பாடி யேழையடியோமை 
யாண்டுகொண்ட , நயந்தனைப்பாடி நின்றாடியாடி நாதற்குச்சுண்ண 
மிடித்து நாமே ........... 

.........( a ) 
வட்டமவர்க்கொன்றைமாலைபாடி மத்தமும்பாடிமதியும் பாடிச் , சி 
ட்டர்கள் வாழுந்தென்றில்லை பாடிச் சிற்றம்பலத்தெங்கள் செல்வம் 
பாடிக், கட்டியமா சுனக்கச்சைபாடிக் கங்கணம்பாடிக்கவித்தகைம் 
மே , விட்டு நின்றாமெரவம்பாடி யீசற்குச்சுண்ணமிடித்து நாமே * 
வேதமும் வேள்வியுமாயினார்க்கு மெய்ம்மையும் பொய்ம்மையுமா 
வினார்க்குச் , சோதியுமாயிருளாயினார்க்குத் துன்பமுமாயின்பமாயி 
னார்க்குப் , பாதியுமாய்முற்றுமாயினார்க்குப் பந்தமுமாய்விடுமாயி 
னாருச் , காதியுமந்தமுமாயினாருக் காடப்பொற்சுண்ணமிடித்து நா 

திருச்சிற்றம்பலம் . [ மே . ( உய ) 
முற்றுப்பெற்றது. 


....... ( 4 ) 


.... 


இவை Neeaaaaaaaa n 

தி ருக்கோத்தும்பி 

வனோடயிக்கம் . 
தில்லையிலருளிச்செயப்பட்டது . 
நாலடித்தரவு கொச்சகக்கலிப்பா . 

திருச்சிற்றம்பலம் . 
பூவேறு கோனும்புரந்தரனும் பொற்பமைந்த 
நாவேறு செல்விய நாரணனுநான்மறையு......... 
மாவேறு சோதியும் வானவருந்தாமறியாச் . 
சேவேறுசேவடிக்கே சென்று தாய்கோத்தும்பீ 
நானாரென்னுள்ள மார்ஞாலங்களர் சென்னையாரறிவார் ................... 
வானோர் பிரானென்னை யாண்டிலனேன்மதிமயங்கி..... 
பூனாருடை தலையி லுண்பலிதேரம்பலவன் .... 
ரேனார் கமலமேலென் றூதாய் கோத்தும்பீ . 
தினைத்தனையுள்ள தோர்பூவினிற்றேனுண்ணாதே ............... 
நினைத்தொறுங்காண்டோறும் பேசுந்தோறுமெப்போது ......... * 
மனைத்தெலும்புண் ணெவானந்தத்தேன் சொரியுங் ...... 
குனிப்புடையானுக்கேசென்றூதாய்கோத்தும்பீ .................. ( நீ ) 

பதோரன் பின்மைகண்டம்........ 
னென்னப்பனென்னொப்பிலென்னையுமாட்கொண்டருளி .......... * 
வண்ணப்பணித்தென்னைவாவென் றவான் கருணைச்..... 
சுண்ணப்பொன்னீற்றற்கேசென் றூ தாய்கோத்தும்பீ . 

( ச ) 
அத்தேவர் தேவரவர் தேவரென்றிங்ஙன் . 
பொய்த்தேவுடேசிப்புலம்புகின்றபூதலத்தே 
பத்தேதுமில்லாதென்பற்றற நான்பற்றி நின்ற ......... 
மெய்த்தேவர்தேவர்க்கேசென் றூ தாய்கோத்தும்பீ ......... 
வைத்த நிதிபெண்டீர்மக்கள் குலங்கல்வியென்னும் ....... 
பித்தவுலகிற்பிறப்போடிறப்பென்னுஞ்........ 
சித்தவிகாரச்சலக்கத்தெளிவித்த .... 
வித்ரகத்தேவர்க்கேசென் றூதாய் கோத்தும்பீ ......( சு ) 
சட்டோ நினைக்க மனத்தமுதாஞ்சங்கரனைக்.......... 
கெட்டேன்மறப்பேனோகேபெடாத்திருவடியை . 
பெர்ட்டாதபாவித்தொழும்பலாநாமுருவறிபோஞ் 
சிட்டாபசிட்டற்கேசென் சா தாய்கோத்தும்பீ................ ( எ ) 


* 


.......( ரு ) 


..... 


. 


.. * 


* 


... * 


திருக்கோத்தும்பி . 

ருங் 
ஒன்றாய்முளை தீதெழுந்தெத்தனையோகவடுபட்டு 
ன்றா கவைத்தென்னை நாய்சிவிகையேற்றுவித்த........ 
வன் றா ைததாதைக்குமெம்மனைக்குந் தம்பெருமான் 
குன்முதசெல்வற்கேசென்று தாய்கோத்தும்பி ..... 

( அ ) 
சாணங்களெல்லாங்கடந்துநின் றசறைமிடற்றன் ,.. 
சரணங்களே சென்றுசார்தலுமேதானெனக்கு...... 
மரணம்பிறப்பென்றிவையி ரண்டின் மயக்கறுத்த.. 
சருணைக்க லுக்கே சென்று தாய்கோத்தும்பீ . 
நோயுற்று மூத்து நானுந்துகன்றாயிங்கிருந்து 
நாயுற்ற செல்வநயந் தறியாவண்ணமெல்லாந் ..... 
தாயுற்றுவந்தென்னையாண்டு கொண்டதன்கருணைத் .... 
தேயுற்ற செல்வர்ககேசென் றூ தாய்கோத்தும்பீ .... 
வன்னெஞ்சக்கள் வன் மனவலியனென்னாதே . 
கன்னெஞ்சுருக்கிக் கருணையினாலாண்டுகொண்ட 
வன்னந்திளைக்குமணிதில்லையம்பலவன் ... 
பொன்னங்கழலுக்கேசென்று தாய் கோத்தும்பீ . 

( கை ) 
நாயேனைத் தன்னடிசள்பாவிேத்த நாயகனைப் 
பேயேன துள்ளட்பிழைபொறுக்கும்பெருமையனைச் ...... 
சீயேதுமில்லாதென்செய்பணிகள் கொண்டருளும்...... 
தாயான வீசற்கேசென் று தாய் கோத்தும்பீ ...... ( W உ ) 
நான் றனக்கன்பின்மை நானுந் தானும்மறிவோம் . 
தானென்னையாட்கொண்டதெல்லாருந் தரமறிவா.... 
ரான கருணையுமங்குற்றேதானவனே ..... 
கோனென்னை க்கூடக்குளிர்ந்த தாய்கோத்தும்பீ............... ( ங ) 
கருவாயுலகினுக்கப்புறமாயிப்புறத்தே ... 
மருவார் மலர்க்குழன்மாதினொடும் வந்தருளி..... 
யருவாய்மறைபயிலந்தணனாயாண்டு கொண்ட ................... 
திருவானதேவற்கேசென் றா தாய்கோத்தும்பீ ............... ( யச ) 
நானுமென்சிந்தையு நாயகனுக்கெவ்விடத்தோந் ... 
தானுந் தன்றைய லுந்தாழ் சடையோனாண்டிலனேல் ......... 
வானுந்திசைகளுமாகடலுமாயபிரான் 
றேனுந்து சேவடிக்கேசென்று தாய்கோத்தும்பீ .... ( மரு ) 
உள்ளப்படாததிருவுருவையுள்ளுதலுங் .... 
கள்ளப்படாதகளிவந்தவான் கருணை 


.... 


( நச திருக்கோத்தும்பி . 
வெள்ளப்பிரானெம்பிரர்னென்னை வேறேயாட் 
கொள்ளப்பிரானுக்கேசென் றூ தாய்கோத்தும்பீ . ( 4 ) 
பொய்யாபசெல்வத்தேயக்கழுந்தி நாடோடி 
மெய்யாக்கருதிச்சிடந்தேனையாட்கொண்ட 
வையாவென்னாருயிரேயம் லவாவென்றவன்றன் 
செய்யார் மலரடிக்கேசென் றூ தர்கோத்தும்பீ 

( எ ) 
தோலுந் துலுேங்குழையஞ்சுருடோடும் ...... 
பால் வெள்ளைநீறும்பசுஞ்சாந்தும்பைங்கிளியுஞ் 
சூலமுந்தொக்கவளையுமுடைத் தொன்மைச்..... 
கோலமே நோக்கிக்குளிர்த்து தாய்சோத்தம்பி 

( 4 ) 
கள்வன் சடியன் கலதியிவனென்னாதே 
வள்ளல்வரவரவந்தொழிந்தானென்மனத்தே .... 
யுள்ளத்துறு தயரொன்றொழியா வண்ணமெல்லாந் 
தெள்ளுங்கழலுக்கேசென்ற தாய்கோத்தும்பீ 

( க ) 
பூமேலயனோடுமாலும்பு கலரிதென் 
றேமாறி நிற்கவ டியேனிறுமாக்க .......... 
நாய்மேற்றவிசிட்டு நன் முப்பொருட்படுத்த ...... 
தீமேனியானுக்கேசென் றூதாய் கோத்தும்பீ ............ (உய ) 

திருச்சிற்றம்பலம் முற்றிற்று 
சசசசச 

திருத்தெள்ளேண்ம், என் 
சிவனே 

டடைவு. 
தில்லை 
2 மலருவி : செ யப் ட்டது 


(60 


வு 16 து . 


. 


திருச்சிற்றம்பலம் . 
திருமாலும்பன்றியாய்ச் சென்றுணராத்திருவடியை............. 
யுரு நாமறியவோரந்தணனாயாண்டு கொண்டா 
னொரு நாமமோருருவமொன்றுமில்லாற்காயிரந்.. 
திருநாமம்பாடி நாந்தெள்ளேணங் கொட்டாமோ .... 
திருவார்பெருந்துறைமேயபிரானென்பிறவிக் 
கருவேரறுத்தபின் யாவனாயுங்கண்டதில்லை 
பருவாயுருவமுமாயபிரானவன் மருவுந் 
திருவாரூர்பாடி 
நாந்தென்ளேணங்கொட்டாமோ......... 

.. ( 2 ) 


eross 


1 . 


* 


( ச ) 


திருத்தெள்ளேணம்.. 
அரிக்கும்பிரமற்குமல்லாததேவர்கட்குந் 
தெரிக்கும்படித்தன்றி நின்றசிவம்வந்து நம்மை 
யுருக்கும் பணி கொள்ளுமென்பது சேட்டுலகமெல்லாஞ்... 
சிரிக்குந் திறம்பாடித்தெள்ளேணங் கொட்டர்மோ .... 
அவமாயதேவரவசதியிவழுந்தாமே 
பவமாயங்காத்தென்னையாண்டுகொண்டபாஞ்சோதி .... 
தவமாயசெஞ்சுடர் நல்குதலு நாமொழிந்து .................... 
சிவமானவாபாடித்தெள்ளேணங்கொட்டாமோ ....... 
அருமந்ததேவரயன் றிருமாற்கரியசிவ ... 
முருவந்து பூதலத்தோரு ப்பெய்தக் கொண்டருளி 
கருவெந்து விழக்கடைக்கணித்தென்னுளம்புகுந்த..... 
திருவந்தவாபாடித்தெள்ளேணங்கொட்டாமோ , 
அரையாடு நாகமசைத்தபிரானவனியின் மேல் .... 
வரையாடுமங்சைதன் பங்கொடும்வந்தாண்டதிற... 
முரையாடவுள்ளொளியாடவொண்மாமவர்க்கண்களினீர்த் 
திரையாடுமாபாடித்தெள்ளேணங் கொட்டாமோ . 

( சு ) 
ஆவாவரியானித்திரன்வானோர்க்கரியசிவன் . 
வாவர்வென்றென்னையும் பூதலத்தேவலித்தாண்டு கொண்டான் ....... * 
பூவாரடிச்சுவடென் 

றலைமேற்பொறித்தலுமே......... 
தேவானவாபாடித்தெள்ளேணங்கொட்டாமோ...... 
கறங்கோலைபோல்வதோர் காயப் பிறப்போடிறப்பென்னு 
மறம்பாவமென் றிரண்டச்சந்தவிர்ரென்னையாண்டுகொண்டான் 
மறந்தேயுந்தன் கழனான் மறவாவண்ண நல்கியவத் .. 
திறம்பாடல்பாடி நாந்தெள்ளேணங்கொட்டாமோ ......... 

...... ( அ ) 
கன்னாருரித்தென்னவென்னையுந்தன்கருணையினாற் . 
பொன்னார் சழல்பணித்தாண்டபிரான்புகழ்பாடி , 
மின்னேர் நுடங்கிடை செந்துவர் வாய்வெண்ணகையிர் .......... * 
தென்னாதென்னாவென்று தெள்ளேணங் கொட்டாமோ 
கனவேயுந்தேவர்கள் காண்பரி பானை சுழலோன் . 
புனவேயன வளைத்தோளிபொடும் புகுந்தருளி.... 

வேயெனைப்பிடித்தாட்கொண்டவா நயந்து நெஞ்சம்... 
சினவேற்கணீர்மல்கத்தெள்ளேணங் கொட்டாமோ.......... ( ) 
கயன்மாண்டகண்ணி தன்பங்கனெனைக்கலந் தாண்டலுமே .... 
பயன் மாண்டருவினைச்சுற்றமுமாண்டவனியின் மேன் 


நசு 


... 


திருத்தெள்ளேணம் . 
மயன்மாண்டுமற்றுள்ளவாசகமாண்டென்னுடைய ......... * 
செயன்மாண்டவா டித்தெள்ளேணங்கொட்டாமோ......... ( யசு ) 
முத்திக் குழன் அமுனிவர் குழா நனிவாட ........................... 
வத்திக்கருளியடி யேனை யாண்டுகொண்டு . 
பத்திக்கடலுட்பதித் தபாஞ்சோதி ....... 
தித்திக்குமாபாடித்தெள்ளேணங்கொட்டாமோ................ ( @s ) 
பார்பாடும்பாதாளர் பாடும் விண்ணோர் தம்பாடு ...... 
மார்பாடுஞ்சாசாவசையருளியாண்டுகொண் 
நேர்பாடல்பாடி நினைப்பரிய தனிப்பெரியோன் 
சீர்பாடல் பாடி நாந்தெள்ளேணங் கொட்டாமோ 
மாலேட்ரமனேமற்றொழிந்ததேவர்களே ..... 
நூலே நுழைவரியானுண்ணியனாய்வந் தடியேன்.... 
பாலேபுகுந்து பரிந்துருக்கும்பாவகத்தாற்........... 
சேவேர் கண்ணீர் மல்கத்தெள்ளேணங் கொட்டாமோ .... ( லச ) 
உருகிப் பெருகியுளங்குளிரமுகந்துகொண்டு ..... 
பருகற்கினியபரங்கருணைத்தடங் கடலை 
மருவித்திகழ்தென்னன் வார்கழலே நினைந்தடியோந் ........ 
திருவைப்பரவி நாத்தென்வேணங்கொட்டாமோ ........ ( மரு ) 
புத்தன் புரந்தராதிப்பயன்மால்போற்றிசெயும் ... 
பித்தன் பெருந்துறைமேயபி ரான்பிறப்பறுத்த 
வத்தனணிதில்லையம்பலவனருட்கழல்கள் ....... 
சித்தம்புகுந்தவாதெள்ளேணங் கொட்டாமோ...... ( யசு ) 
உவலைச்சமயங்களொவ்வாதசாத்திரமாஞ் 
சவலைக் கடலுளனாய்க் கிடந்து தடுமாறுங் 
கவலைக் கெடுத்துக்கழலிணைகடந்தருளுஞ் 
செயலைப்பரவி நாந்தெள்ளேணங் கொட்டாமோஃ ... ( யான ) 
வான்கெட்டுமாருதமாய்ந் தழனீர் மண்கெடினும் ... 
தான்கெட்டலின் றிச்சலிப்பறியாத்தன்மையனுக் .. 
கூன் செட்டுயிர் கெட்டுணர்வுகெட்டெனுள்ளமும் போய் ..... 
நான் கெட்டவாபாடித்தெள்ளேணங் கொட்டாமோ ( அ ) 
விண்ணோர்முழுமுதல் பாதாளத்தார் வித்து..... 
மண்ணோர்மருந்தயன் மாலுடையவைப்படியோங் ஒ .. 
கண்ணாசவந்து நின்றான் கருணைக்கழல்பாடி தி ........ 

தன்னவென்று தெள்ளேணங் கொட்டாமோ..... ( s ) 


.... 


தென் 


ன்ன 


.... 


திருத்தெள்ளேணம் . 
குலம்பாடிக்கொக்கிறகும்பாடிக்கோல்வளையா........................ 
ணலம்பாடி நஞ்சுண்ட வாபாடிநாடோறு ..... 
மலம்பார்புனற்றில்லையம்பலத்தேயாடுகின்ற 

.... 
சிலம்பாடல் பாடி நாந்தெள்ளேணங்கொட்டாமோ ( உய ) 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 
G 

ருச்சாழல் . 
சிவனுடையகாருண்ணியம் . 
ல்லையி லருளிச் செயப்பட்டது 


ம 


திருச்சிற்றம்பலம் 
பூசுவதும் வெண்ணீறுபூண்பதுவும் பொங்கலம் 
பேசுவதுந்திருவாயான் மறைபோலுங் காணே ..... 
பூசுவதும்பேசுவதம்பூண்பதுவுங்சொண்டென்னை 
விசனவனெவ்வுயிர்க்குமியல்பானான் சாழலோ.......... 

( க ) 
என்னப்பனெம்பிரானெல்லார்க்குந்தானீசன் ......... ........... * 
அன்னம் பெய்கோவணமாக்கொள்ளுமது வென்னேடீ ... 

ன் னு கலை துன்னுபொருண்மறை நான் சேலான் சரடாத் ..........* 
தன்னையே கோவணமாச்சாத்தினன்காண் சாழலோ...... ( உ ) 
சோ பில்சுகொடுகொல்புவித்தோனல்லாடை .............. 
தாயுமிலி தந்தையிலி தான் றனியன் காணேடீ............. 
தாயுமிலி தந்தையிலி தான் றனியனாபிடினுங்....... 
காயி லுலகனைத்துங்கற்பொடிகாண் சாழலோ..... 
அயனையனங்கனையந்த சனைச்சந்திரனை 
வயனங்கண்மாயாவச்செய்தான்காணேடீ 
நயனங்கண்மூன் றுடையநாயகனே தண்டித்தார் ...... 
சயமன்றோவானவர்க்குத்தாழ்குழலாய்சாழலோ 
தக்கனையுமெச்சனையுந் தலையறுத்துத் தேவர்கண ந் . 

தாக்கனவந்தவர் தம்மைத்தொலைத்தது தானென்னேடீ 
தொக்கனவந்தவர்தம்மைத் தொலைத்தருளியருள் சொடுத்தல் 
கெச்சனுக்குமிகைத்தலை மற்றருளினன்காண் சாழலோ..... 
அலாவனுமாலவனுமறியாமேயழலுருவாய் ... 
நில முதற்கீழண்டமுற நின்றது தானென்னேம் ..... 
நிலமுதற் கீழண்டமுற நின்றிலனேலிருவருந்த ............. 
சல்முசத்தாலாங்காரந் தவிரார்காண் சாழலோ .... ..... 


ருஅ 


.... 


திருச்சாழல் . 
மலைமகளை யொருபாசம்வைத்த ஒமேமற்றொருத்தி ...... 
சலமுகத்தாலவன்சடையிற்பாயுமதுவென்னேடீ..... 
சலமுகத்தாலவன் சடையிற்பாய்ந்திலளேற்றரணியெல்லாம் ..... 
பிலமுகத்தேபுகப்பாய்ந்து பெருங்கேடாஞ்சாழலோ......... ( எ 
கோலாலமாகிக்குரைகடல்வாயன் றெழுந்த 
வாலாலமுண்டானவன் சதுர் தானென்னேடீ..... 
யாலாலமுண்டிலனேலன்றயன்மாலுள்ளிட்ட ......... 
மேலாயதேவரெல்லாம் விடுவர் காண் சாழலோ. 

( அ ) 
தென்பா லுகந்தாடுந்தில்லைச்சிற்றம்பலவன்........ 
பெண்பாலுகந்தான் பெரும்பித்தன் காணேடீ 
பெண்பாலுகந்திலனேற்பேதாயிரு நிலத்தோர் 
விண்பாலியோகெய் திவிவெர் காண்சாழலோ.... ........ ( கூ ) 
தானந்தமில்லான் றனையடைந்த நாயேனை ..... 
யானந்தவெள்ளத்தழுத்துவித்தான் காணேடீ 
யானந்தவெள்ளத்தழுத் தவித்ததிருவடிகள் 
வானுந்து தேவர்கட்கோர்வான் பொருள் காண் சாழலோ........... ( 0 ) 
நங்காயிதென்ன தவநரம்போடெலும்பணிந்து ........................ 
கங்காளந்தோண்மேலே காதலித்தான்காணேடீ 
கங்காளமாமாகேள் காலாந்தரத் திருவர்....... 
தங்காலஞ்செய்யத்தரித்தனன் காண்சாழலோ......... ........ ( கை ) 
கானார் புலித்தோலுடைதலையூண்காபெதி ... 
யானாலவனுக்கிங் காட்படுவாராரேடீ . 
யானாலுங்கேளாயயனுந்திருமாலும் 
வானாடர் கோவும்வழியடியார் சாழலோ 
மலையரையன் பொற்பாவைவாணுதலாள் பெண்டிருவை ... * 
யுலகறியத் தீவேட்டானென்னுமதுவென்னேடீ...... 
யுலகறியத்தீவேளாதொழிந்தனனே லுலகனைத்துங்.... 
கலை நவின்றபொருள்கெளெல்லாங்கலங்கிடுங்காண் சாழலோ.... (யஈ ) 
தேன்புக்கதண்பணை சூழ்தில்லைச்சிற்றம்பலவன் ...... 
நான்புக்கு நட்டம்பயிலுமது வென்னே டீ....... 
தான்புக்கு நட்டம் பயின்றிலனேற்றரணியெல்லா 
மூன்புக்கவே நகாளிக் கூட்டாங்காண்சாழலோ.... ( செ ) 
சட்கரியும் பரிமாவுந்தேருமுகந்தேறாதே 

................. 
பிட்பமுகந்தேறியவாறெனக்கறிய்லியம் பேடீ ............... 


.. 


.... ( 2 ) 


-... 


.... ooo . 


திருச்சாழல். 

ருக 
டமதில்களவை மூன்றுந்தழலெரித்தவந் நாளி..... 
லிடபமதாய்த்தாங்கினான் றிருமால் காண்சாழலோ..... *.... ( யாரு ) 
நன்றாக நால்வர்க் ச நான்மறையினுட்பொருளை 
யன்றாலின் கீழிருந்தங்கறமுரைத்தான்காணேடீ..... 
யன்றாலின் கீழிருந்தங்கறமுனாத்தானாயிடினுங் . 
கொன்றான் காண்பு மூன்றுங்கூட்டோடேசாழலோ ............(யசு 
அம்பலத்தேகூத்தாடியமுது செயப்பலிதிரியு... 

யுந்தேவனென்றுநண்ணுமதுவென்னேடீ .. 
ம்புனையு-மாமாசேணான் மறைகடாமறியா ...... 
வெம்பெருமானீசாவென்றேத்தினகாண் சாழலோ..............( எ ) 
சாலமுடையசலந்தரன்றனுடறடிந்த நல்லாழி ....... 
நலமுடைய நாரணற்கன் றருளியவாறென்னே 
நலமுடைய நாரணன் றன்னயனமிடந்தரனடிக்கீ 
மலராகவிடவாழியருளினன் காண்சாபழலோ.... 
அம்பரமாம்புள்ளித்தோலாலாலமாரமுத .... 
மெம்பெருமானுண்டசதுாெனக்கறியவியம்டே டீ . 
யெம்பெருமானே துடுத்தங்கேதமுதுசெய்திடினுந் 
தம்பெருமை தானறியாத்தன்மையன் காண்சாழலோ .. ( யசு ) 
அருந்தவருக்காலில் கீழறமுதலா நான் கினையு .... 
மிருந்தவருக்கருளுமதுவெனக்கறியவியம்பேடீ ... 
பருந்தவருக்கறமுதனான்சன் றருளிச் செய்திலனேற் 
றிருந்தவருக்குலகியற்கைதெரியாகாண் சாழலோ 

( உய ) 
திருச்சிற்றம்பலம் முற்றிற்று 


SE 


.. 


CACS 


.... 


.. 


திருப்பூவல்லி. 
மாயாவி சய நீக்குதல் 


. 


ல் லேயி லருளிச் செயப்பட்டது, 


துவ மது . 


திருச்சிற்றம்பலம் . 
கணயார் திருவடியென் றலைமேல்வைத்தலுமே ..... 
ணையானசுற்றங்களத்தனையுந்து றந்தொழிந்தே. 
னணை பார்புனற்றில்லையம்பலத்தேயாகின்ற........ 
புணையாளன் சீர் பாடிப்பூவல்லி கொய்யாமோ.... 
எந்தையெந்தாய்சுற்றமற்றுமெல்லாமென்னுடைய ........... 
பந்தமறுத்தென்னையாண்டுகொண்ட பாண்டிப்பிரா..... 


... 


900 


காய 


... 


4 ... 


.... 


** 


.... 


திருப்பூவல்லி , 
னந்த விடைமருகிலானந்தத்தேனிருந்த....... 
பொந்தைப்பாவி நாய் பூவல்லி கொய்யாமோ...................... ( உ ) 
நாயிற் கடைப்பட்ட நம்மையுமோர் பொருட்படுத்துத் 
தாயிற்டெரிதுந்தயாவுடையம்பெருமான் ............. 
மாயப்பிறப்பறுத்தாண்டானென் வல்வினையின் ..... 
வாயிற்பொடியட்டிப் பூவல்லி கொய்யாமோ..... 
பண்பட்ட தில்லைப்பதிக்கரசைப்பரவாதே . 
யெண்டட்ட தக்சனருக்கனெச்சனித் துவனல் 
விண்டட்ட பூதப்படைவிரபத்திரராற் ...... 
புண்பட்டவா பாடிப்பூவல்லி கொய்யாமோ ....... 

( ச 
தேனாம் சொன்றைசடைக்கணிந்தசிவபெருமா .. 
னூனாடி நாடிவந்துள் புகுந்தா லுலகர் முன்னே .... 
நானாடியாடிநின்றோலமிட நடம்பயிலும் .. 
வானாடர்கோவுக்சேபூவல்லி கொய்யாமோ .... 
எரிமூன்று தேவர்க்கிரங்கியருள் செய்தருளிச் 
சிரமூன்றறத்தன்றிருப்புருவநெரித்தமளி .......... 
யுருமூ ன்னுமாகியுணர் வரிதாமொருவனுமே ...... 
பு மூன்றெரித்தவா பூவல்லி கொய்யாமோ.......... 

( சு 
வணங்கத் தலைவைத்து வார்கழல் வாய்வாழ்த்தவைத் ....... 
திணங்கத்தான் சீரடியார் கூட்டமும்வை தீதெம்பெருமா ........... 
னணங்கொடணிதில்லையம்பலத்தேயாடுகின்ற 
குணங்கூரப்பாடி நாம்பூவல்லி கொய்யாமோ ..... 
நெறிசெய்தருளித்தன் சீரடியார் பொன்னடிக்கே ...... 
குறிசெய்து கொண்டென்னையாண்டபிரான் குணம்பரவி . 
முறி செய்து நம்மை முழுதுழாம்பழவினையைக் 
கிறிசெய் தவாபாடிப் பூவல்லி கொய்யாமோ , 

..... ( 4 ) 
டன்னாட்பாவிப்பணி செய்யப்பா தமல் ......... 
பொன்னாகந் துன்னவைத்தபெரியோனெழிற்சுடராய்க் 
கன்னாருரி தீதென்னையாண்டுகொண்டான் சழலிணைகள் . 
பொன்னான வாபாடிப்பூவல்லி கொய்யாமோ ... 
பேராசையாமிந்தப்பிண்டமறப் பெருந்துறையான் . 
சீரார் திருவடியென் றலைமேல்வைத்தபிரான் . 
சாசார் சடலஞ்சையுண்டுகந்த காபாலி . 
போசார்புரம்பாடிப்பூவல்லி கொட்யாமோ .. 

( ம் ) 


..... * 


... 


. 


. 


சுக 


திருப்பூவல்லி. 
பாலுமமுதமுந்தேனுடம்பராபரமாய்க் 
கோலங்குளிர்ந் தன்ளங்கொண்டபிரான்குனா ஒல்கண் 
ஞாலம்பரவுவார் நன்னெறியாமர் நெறியே .. 
போலும் புகழ்பாடிப்பூவல்லிகொய்யாமோ .. 


( லக ) 


*** 


CON 


K 


வானவன்மாலயன் மற்றுமுள்ளதேவர் சட்குங் . 
கோனவனாய் நின்றுகூடலிலாக்குணக்குறியோ , 
ஞானநெடுங்கடலாலாலமமுதுசெய்யப் ......... 
போன கமானவாபூவல்லிகொய்யாமோ , 

... ( உ ) 
அன்றால நீழற்கீழருமறைக்டானரு ...... 
நன்றாகவானவர் மாமுனிவர் நாடோறு 
நின்றாரவேத்து நிறைகழலோன்புனை கொன்றைப் ..... 
பொன்றா துபாடி நாம்பூவல்லி கொய்யாமோ 

( ங ) 
படமாகவென் னுள்ளே தன்னிணைப்போதவையளித்திங்......... 
கிடமாகக்கொண்டிருந்தோம்பமேயபிரான் 
நடமார் மதிற்றிலையம்பலமேதானிடம் 

டமா ..... 
தட மொபாடிப்பூவல்லிகொய்யாமோ...... 

-- ( ச ) 
அங்கியருக்கனிராவணனந்தகன் கூற்றன் . 
செங்கணரியயனிந்திரனுஞ்சந்திரனும் ... 
பங்கமிறக்கனுமெச்சனுந்தம்பரிசழியப் .. 
பொங்கியசீர்பாடி நாம்பூவல்லி கொய்யாமோ ....... 
திண்போர்விடையான் சிவபுரத்தார்போரேறு .. 
மண்பான் மதுரையிற்பிட்டமுது செய்தருளித் . 
தண்டாலே பாண்டியன் றன்னைப்பணிகொண் 
புண்பாடல்பாடி நாம் பூவல்லிகொய்யாமோ . 

( யசு ) 
முன்னாயமாலயனும் வானவருந்தான வரும் ... 
பொன்னார்திருவடி தாமறியார்போற்றுவதே 
பென்னாகமுள் புகுந்தாண்டு கொண்டானிலங்கணியாம் 
பன்னாகம்பாடி நாம்பூவல்லி கொய்யாமோ .... ...... ( எ ) 
சீரார்திருவடித்திண்சிலம்புசிலம்பொலிக்கே 
யாயாதவாசையதாயடியேனகமகிழத் . 
தேரார் நீ சவீதிப்பெருந்துறையான்றிரு நடஞ்செய் ......... * 
பேரானந்தம்பாடிப் பூவல்லிகொய்யாமோ .............. ( அ ) 


( இரு ) 


அ 


காம் 

திருப்பூவல்லி , 
அத்திரித்தது போர்த்தருளும் பெருந்துறையான் . 
பித்தவடிவுகொண்டி பவுல சிற்பிள்ளையுமா ... 
முத்திமுழுமுதலுத்தா கோசமங்கைவள்ளல் . 
புத்திபுகுந்தவாழவல்லிகொய்யாமோ . 

திருச்சிற்றம்பலம் முற்றிற்று 


. ( க ) 


திருவுந்தியார். 

ஞான வெற்றி. 


தில்லையி லருளிச் செயப்பட்டது. 


கவித்தாழிசை. 

திருச்சிற்றம்பலம் . 
வளைந்தது வில்லுவிளைந்தது பூச வளைந்தன முப்புரமுந்தீபற 
வொருங்குடன் வெந்தவாறுந் தீபற . 

( க ) 
சம்பாண் டிவமேம்பர் தங்கையி லோரம்பேமுப்புரமுந்தீபற * 
வொன்றும் பெருமிசையுந்தீபற .... 
தச்சு விடுத்தலுந்தா மடியி ட்டலு மச்சுமுறிந்ததென் றுந்தீபற 
வழிந்தனமுப்புரமுந்தீபற.......... 

ஈ ) 
உய்பவல்வாரொருமூவரைக்காவல்கொண் டெய்யவல்லானுக்கேயுந் 
தீபற விள முலையங்கனென் றுந்தீபற ....... 

... ( ச ) 
சாடியவேள் விசரிந்திடத்தேவர்களோடியவாபாடியும் தீபற 
வுருத்திர நாதனு குந் தீபற ...... 
ஆடாதிருமாலலிப்பாகங் கொண்டன் று சாவா திருந்தானென்றுந் தீ 
பற- சதுர்முான்றாதையென் றுந்தீபற ....... 

( 
வெய்யவனங்கிவிழுங்கத் திரட்டிய கையைத் தறித்தானென்றுந்தீபற 
கலங்கிற்றுவேள்வியென் றுந்தீபற ...... 

( எ ) 
பார்ப்பதியைப்பகைசாற்றியதர்கனைப் பார்ப்பதென்னேயேடியுந் 
தீபற . பணைமுலை பாகனுக்கு ந் தீபற ..... 

........ ( 4 ) 
புரந்தரனாரொருபூங்குயிலாகி மாந்தனிவேறினாருந்தீபற 
வானவர் கோனென்றேயுந் தீபற......... 
வெஞ்சினவேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சினவாபாடியுந் தீபற 
தொடர்ந்தபிறப்பறவுந்தீபற 
ஆட்டின் நிலையைவிதிக்குத் தலையாகக் கூட்டியவாபாடியுந் தீபற , * 
கொங்கைகு லுங்கநின்றுந்தீபற ......... 

Da ) 


.... 


E 


0000 


திருவுந்தியார். 

சுங் 
உண்ணப்புகுந் தபசனொளித்தோடாமே கண்ணைப்பறித்தவாறுந் தீ 
பற- கருக்கெட நாமெலாமுந் தீபற........ 

....... ( 2 ) 
நாமாணாசிசிரம் பிரமன்படச் சோமன் முகனெரித்துந்தீபற 
தொல்லை வினைகெடவுந்தீபற ..... 

யேசு ) 
நான்மறையோனுமகத்தியமான்படப் போம்வழிதேடுமாறுந்தீபற 
புரந்தரன் வேள்வியிலுந்தீபற ............ 
சூரியனார் தொண்டைவாயினிற்பற்களை வாரிநெரித்தவாறுந்தீபற * 
மயங்கிற்று வேள்வியென்றுந்தீபற .... 

...( இரு ) 
தக்கனாரன் றேதலை பிழந்தார் தக்கன் மக்களைச் சூழ நின் றுந்தீபற * 
மடிந்தது வேள் வியென் றுந்தீபற.......... 
பாலகனாற்கன் றுபாற்கடவீந்திட்ட கோலச்சடையற் சேயுந் தீடற * 
குமரன்றன் றாதைக்சேயுந் தீபற ......... 

( எ ) 
நல்லமலரின் மேனான் முகனார் தலை பொல்லை யரிந்ததென்றுந் தீபற 
வுகிராலாந்ததென் றுந்தீபற ... 
தேரை நிறுத்திமலையெடுத்தான் சிர மீரைந்துமிற்றவாறுந்தீபற 
விருபதுமிற்றதென் றுந்தீபற ..... 

-- ( கூ ) 
திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று . 

இஇஇ இது ஒரு 
திருத் த 

ே 

ணாக்கம் , 
பிரபஞ்ச சுத்தி 
தி ல்லை விலருளிச் செயப்பட்ட் 


.00 


... 


ே 


... 


( ச ) 


நாலடித் தரவு கொச்சகக்கலிப்பா . 

திருச்சிற்றம்பலம் . 
பூத்தாரும் பொய்கைப்புனலி துவேயெனர் கருதிப் . 
பேய்த்தேர் முகக் குறும் பேதை குணமாகாமே 
தீர்த்தாய் திசழ்தில்லையம்பலத்தேதிருநடஞ்செய் .... 
கூத்தாவுன் சேவடிகூடும்வண்ணந்தோணோக்கம் .... 
என்றும்பிறந்திறந்தாழாமேயாண ெேகாண்டான் ........ 
கன்றால் விளவெறிந்தான் பிரமன் காண்பரிய ........ 
குன் தசீர்த்தில்லையம்பலவன் குணம் பாலித் . 
துன்றார்குழலினீர் தோணோக்கமாடாமோ......... 
பொருட்பற்றிச்செய்கின்றபூசனை கள் போல்விளங்கச் ...... 
செருப்புற்றசீரடிவாய்க்கலச மூனமுதம் ........ 


* 


..( உ ) 


.. 


10 


............ * 


... 


.... 


சு 


எச 

திருத்தோணோக்கம் . 
விருப்புற்று வேடனார்சேடறியமெய்குளிர்ந்தங் ....... 
கருட்பெற்று நின்றவா தோணோக்கமாடாமோ..... 
கற்போலுநெஞ்சங்கசிந்துருகக்கருணையினா 
னிற்பானைப்போலவென்னெஞ்சினுள்ளேபுகுந்தருளி...... 
தற்பாற்படுத்தென்னை நாடறியத்தானிங்கன் 
சொற்பாலதானவாதோணோக்கமாடாமோ ... 
நில நீர் தெருப்புயிர் நீள்விசும்பு நிலாப்பகலோன் 
புலனாயமைந்தனோடெண் வகையாய்ப்புணர்ந்து நின்று......... 
னுலகேழெனத்திசைபத்தெனத்தானொருவனுமே.... 
பலவாகி நின்றவாதோணோக்கமாடாமோ. 
புத்தன் முதலாய புல்லறிவிற்பல்சமயந் .. 
தத்தமதங்களிற்றட்டுளுப்புப்பட்டு நிற்கச் ...... 
சித்தஞ்சிவமாக்கிச்செய்தனவேதவமாக்கு ..... 
மத்தன் கருணையினாற்றோணோக்கமாடாமோ. 
தீதில்லைமாணிசிவசருமஞ்சிதைத்தானைச் .... 
சாதியும் வேதியன்றதை தனைத்தாளிரண்டு ........... 
சேதிப்பவிசன் றிருவருளாற் றேவர்தொழப் ......... 
பாதகமேசோறுபற்றினவாதோணோக்கம் ........ 

( எ ) 
மானமழிந்தோமதி மறந்தோமங்கைநல்லீர் ..... 
வானந்தொழுந்தென்னன்வார்கழலே நினைந்தடியோ....... 
மானந்தக்கூத்தனருள் பெறினாமவ்வணமே...... 

* 
வானந்தமாகி நின்றாடாமோதோணோக்கம் 

( அ ) 
எண்ணுடை மூவரிராக்கதர்களெரிபிழைத்துக் ... 

...... * 
கண்ணுதலெந்தைகடைத்தலை முனின் றதற்பி .... 
னெண்ணிலியிந்திரரெத்தனை யோபிரமர்ச 

சளு. 
ண்மிசைமால்பலர் மாண்டனர் காண்டோணோக்கம் ...............( கூ ) 
பங்கயமாயிரம்பூவினிலோர் பூச் குறைய்த் 
தங்கணிடந்தரன் சேவடிமேற்சாத்தலுமே ....... 
சங்கரனெம்பிரான் சக்கரமாற்கருளியவா 
றெங்கும்பரவி நாந்தோணோக்கமாடாமோ ....................... ( 0 ) 
காமனுடலுயிர்காலன்பற்சாய்கதிரோ 
னாமகணாசிசிரம்பிரமன்கரமெரியைச் 
சோமன்கலை தலைதக்கனையுமெச்சனையும் 
துய்மைகள் செய்தவாதோணோக்கமாடாமோ.. 

( கை ) . 


.... 


* 


... 


... 


00 ....... 


திருத்தோணோக்கம் . 
பிரமனரியென் றிருவருந்தம் பேதைமையாற் ... 
பரமமியாம்பரமமென்றவர்கள் பதைப் பொடுங்க .... 
வரனாரழ ஒருவாயங்கேயளவி றந்து ..... 
பரமாகி நின்றவாதோணோக்கமாடாமோ... 

.... ( 2 ) 
ஏழைத்தொழும்பனேனெத்தனை யோகாலமெல்லாம் 
பாழுக்கறைத்தேன்பரம் பானைப்பணியாதே 
பூழிமு தற்சிந்தாத நன் மணிவந்தென் பிறவித் 
தாழைப்பறித்தவாதோணோக்கமாடாமோ. 

( க ) 
உனா மாண்டவுள்ளொளியுத்தமன் வந்துளம்புகலுங் 
கனாமாண்டசாமப்பெருங்கடலைக்கடத்தலுமே ......... 
யிரைமாண்டவி ந்திரியப்பறவையிரிந்தோடத் ... 
துரைமாண்டவாபாடித்தோணோக்கமாடாமோ ..... 

( ச ) 
திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 


88 


3 3 3 3 


8.000 . 


... 


திருப்பொன்னூசல். 

அருட் சுத்தி 
தில்லையி லருளிச் செயப்பட்டது. 
ஒப்புமைபற்றிவந்த ஆறடித்தரவு கொச்சகக்கலிப்பா . 

திருச்சிற்றம்பலம் . 
சீரார்பவளங்கான் முத்தங்கயிறாக .................................... 
வேராரும்பொற்பலகையேறியினிதமர்ந்து 
நாராயணனறி பா நாண்மவர்த்தாணாயடியேற் 
கூராகத்தந்தருளுமுத்தரகோசமங்கை ........ 
யாராவமுதினருட்டாளிணைடாடிப் . 
போரார்வேற்கண்மடவிர்பொன்னூசலாடாமோ......... ( க ) 
மூன்றங்கிலங்கு நயனத்தன்மூவாத .......... 
வான் றங்குதேவர்களுங் காணாமலாடிக. 
டேன் றங்கித்தித்தித்தமு தூறித்தான்றெளிந்தம் 
கூன்றங்கி நின்றுருக்கு முத்தரகோசமங்கைக் ... 
கோன்றங்கிடைமருதுபாடிக்குலமஞ்ஞை.. 
போன்றங்கன நடையீர் பொன்னூசலாடாமோ...... 
மூன்னி மர்தியுமில்லான் முனிவர்குழாம் ....... 
பன்னூறு கோடியிமையோர் கடா நிற்பத் 
தன்னீறெனக்கருளித்தன் கருணைவெள்ளத்து 


.... 


.. 


.0.1 .. 


... 


க 


... 


.. 


..... 


காசு திருப்பொன்னூசல் . 
மன்னூறமன்னுமணியுத்தரகோசமங்கை 
மின்னேறு மாடவியன் மாளிகைபாடிப் ...... 
பொன்னேறு பூண்முலையீர் பொன்னூசலாடாமோ.. 
நஞ்சமர்கண்டத் தனண்டத்தவர் நாதன்........ 

* 
மஞ்சதோய்மாடமணியுத்தரகோசமங்கை 
யஞ்சொலாடன்னோடுங் கூடியடியவர்க .. 
ணெஞ்சுளே நின்ற முதமூறிக் கருணைசெய்து 
துஞ்சல்பிறப்பறுப்பான் றூப்புகழ்பாடிப் ....... 
புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசலாடாமோ...... 
ஆனோவலியோவரிவையோவென்றிருவர் 
காணாக் கடவுள் கருணையினாற்றேவர் குழா ..... 
நாணாமேயுய்யவாட்கொண்டருளிநஞ்சுதனை 

... * 
பூனாகவுண்டருளுமுத்தரகோசமங்கைக் 
கோனார் பிறைச்சென்னிக்கூத்தன் குணம்பரவிப் ......... 
பூணார்வனமுலையிர்பொன்னூசலாடாமோ ......... 
மாதாடுபாகத்தனுத்தரகோசமங்சைத் ..... 
தாதாடுகொன்றைச்சடையானடியாருட் ......... 
கோதாட்டி நாயேனையாட்கொண்டென்றொல்பிறவித் ... * 
தீதோடா வண்ணந்திகழப்பிறப்பறுப்பான் 
காதாடு குண்டலங்கள் பாடிக் கசிந்தன்பாற்............. 
போதாடுபூண்முலையிர்பொன்னூசலாடாமோ ........ ( சு ) 
உன்னற்கரியதிருவுத்தரகோசமங்கை, 
மன்னிப்பொலிந்திருத்தமாமறையோன் றன்புகழே .. 
பன்னிப்பணிந்திறைஞ்சப்பாவங்கள் பற்றறுப்பா. 
னன்னத்தின் மேலேறியாமெணிமயில்போ 
லென்னத்தனென்னை யுமாட்கொண்டானெழில்பாடிப் 

.... * 
பொன்னொத்த பூண்முலையீர் பொன்னூசலாடாமோ . ..... ( எ ) 
கோலவனாக்குடுமிவந்துகுவலயத்துச் 
சாலவமுது தொழ் கடலின் மீதெழுந்து ... 
ஞாலமிகப்பரிமேற்கொண்டு நமையாண்டான் 
சீலந்திகழுந்திருவுத்தரகோசமங்கை ..... 
மாலுக்கரிய னைவாயாரநாம்பாடிப் 
பூலித்தகங்குழைந்து பொன்னூசலாடாமோ............ ( அ 
தெங்குவவு சோலைத்திருவுத்தாகோசமங்கை.............. 
தங்குலவுசோதித்தனியுருவம்வந்தருளி ..... 


... 


திருப்பொன்னூசல் . 

சுள 
யெங்கள் பிறப்பதுத்திட்டெந்தரமுமாட்கொள்வான் 
பங்குலவு கோதையுந் தானும்பணிகொண்ட . 
கொங்குலவுகொன்றைச் சடையான் குணம்பரவிப் .. 
பொங்குலவு பூண்முலையீர் பொன்னூசலாடாமோ ................. 

( க 
திருச்சிற்றம்பலம் முற்றிற்று 


... 


அன் வினப்பத்து. 

ஆத்தும பூரணம் 
தில்லைவி லருளிச் செயப்பட்டது, 


.. 


.... 


.... 


.... 


........ 


( க ) 


கலி விருத்தம், 

திருச்சிற்றம்பலம் 
வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் ... 
நாதப்பறையினரன்னேயென்னும் ..... 
நாதப்பறையினர் நான்முகன்மாலுக்கு 
நாதரிந்நாதனாரன்னேயென்னும் : 

..... 
கண்ணஞ்சனத்தர்கருணைக்கடலின . 
ருண்டரின் மருக்கு வரன்னேயென்னு . 
முண்ணின்றுருக்கியுலப்பிலாவானந்தக் 
கண்ணீர்தருவராலன்னேயென்னும் ....... 
நித்தமணாளர் நிரப்பவழதியர் 
சித்தத் திருப்பராலன்னேயென்னுஞ். 
சித்தத்திருப்பவர்தென்னன் பெருந்துறை......... 
யத்தரானந்தராலன்னேயென்னும் 
ஆடரப்பூணுடைத்தோல்பொடிப் பூசிற்றோர் ..... 
வேடமிருந்தவா றன்னேயென்னும் 
வேடமிருந்தவா கண்டு கண்டென்னுள்ளம் .... 
வாடுமி துவென்னேயன்னேயென்னும் ..... 
நீண்டகரத்தர் நெறி தருகுஞ்சியர் 
பாண்டி நன்னாடராலன்னேயென்னும் ...... 
பாண்டி நன்னாடர்பரந்தெழுசிந்தையை 
யாண்டன்பு செய்வராலன் னேயென்னும் 
உன்னற்கரிய சீருத்தரமங்கையர் 
மன்னுவதென்னெஞ்சிலன்னேயென்னு 
மன்னுவதென்னெஞ்சின்மாலயன் காண்கிலா 
சென்னவதியேமன்னேயென்னும் ..... 


.... 


..... 


சு அ . 


... 


அன்வினப்பத்து 
வெள்ளைக்கலிங்கத்தர் வெண்டிருமுண்டத்தர் . 
பள்ளிக்குப்பாயத்தரல் னேயென்னும் ... 
பள்ளிக்குப்பாயத்தாடாய் பரிமேல் கொண்டென் . 
னுள்ளங்கவர் வராலன்னேயென்னும் .... 
தாளியாகினர் சந்தனசீசாந்தின ....... 
ராளெம்மையாள் வராவன்னேயென்னு 
மாளெம்மையாளுமடிகளார் தங்கையிற்....... 
நாளமிருந்தவா றன்னேயென்னும் .... 
தையலோர் பங்கினர் தாபதவேடத்த . 
ரையம்புகுவராலன்னேயென்னு .... 
மையம்புகுந்தவர் போதலுமென்னுள்ள 
நையுமிதுவென்னேயன்னேயென்னும் . 
கொன்றைமதியமுங்கூவிளமத்தமுத் 
கன்றியசென்னியரன்னேயென்னுந் .... 
துன்றியசென்னியின்மத்தமுன்மத்தமே ... 
யின்றெனக் கானவாறன்னேயென்னும் 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 


.. ( அ ) 


சு 


( ய ) 


கு.யிற்பத்து . 

ஆத்துமவிரக்கம் . 
தில்லையிலருளிச் செயப்பட்ட 

சிரிய விருத்தம். 

திருச்சிற்றம்பலம் . 
இதமினியகுயிலேகேட்டியேலெங்கள் பெருமான் 

............. * 
பாதமிரண்டும் வினவிற்பாதாளமேழிலுக்கப்பாற் .. 
சோதிமணிமுடி சொல்லிற் சொல்லிறந்து நின்றதொன்மை ..........* 
யாதி குணமொன்றுமில்லானந்தமிலான் வரக்கூவாய் ......... 
சர் தருமேழுலகேத் தெவெவ்வுருவுந்தன் னுருகா............ 
யார்கலிசூழ் தென்னிலங்கையழசமாக வண்டோதரிக்குப் 
பேரருளின்பமளித்தபெருந்துறைமேயபிரானைச் ... 
சீரியவாயாற் குயிலேதென்பாண்டி நாடனைக்கூவாய் 

( உ ) 
நீலவுருவிற்குயிலே நீண்மணிமாட நிலாவுங் 
கோலவழகிற்றிகழுங்கொடிமங்கையுள்ளுறைகோயிற் .... * 
சீலம் பெரிதுமினிய திருவுத்தரகோசமங்கை. 
ஞாலம்விளங்கவிருந்தநாயகனை வரக் கூவாய் .. 

* மகோதரி - வண்டோதரிடெனத் தரிர்த்து . 


* 


குயிற்பத்து 

சுகூ 
தேன்பழச்சோலைபயிலுஞ்சிறுகுயிலேயிதுசேணி ............... 

* 
வான்பழித்திம்மண்புகுந்தமனிதரை யாட்கொண்டவள்ள ......... 
லூன்பழித்தள்ளம்புகுந்தென்னுணர்வதுவாயவொருத்தன் 
மான்பழித்தாண்டமென்னோக்கி மணாளனை நீவரக்கூவாய் ......... ( ச ) 
சுந்தரத்தின்பக்குயிலேசூழ்சுடர்ஞாயிறுபோல ................... 
வந்தர்த்தேநின் றிழிந்திங்கடியவராசையறுப்பான் 
முந்து நடுவு முடிவு மாகிய வாறியாச் 
சிந்துரச் சேவடியானைச்சேவசனைவரக் கூவாய் ........... 
இன்பந்தருவன் குயிலேயேழுலம்முழுதாளி 
யன்பனமுதளித் தூறுமானந்தன்வான் வந்ததேவ.. 
ன்ன் பொன்மணிச்சுவடொத்த நற்பரிமேல்வருவானைக்...... 
கொம்பின் மிழற்றுங்குயிலே கோகழி நர்தனைக்கூவாய் ............. (சு) 
உன்னை யுசப்பன்குயிலேயுன்றுணைத்தோழியுமாவன் 
பொன்னையழித்த நன் மேனிப்புகழிற்றிகழுமழகன் 
மன்னன் பரிமிசைவந்தவள்ளல் பெருந்துறைமேய .. 
தென்னவன் சோலன் சோழன் சீர்ப்புயங்கன வரக்கூவாய் ...... ( எ ) 
வாசசேயிற் பிள்ளாய்மாலொடு நான் முகன்றேடி 
யோவியவருன்னி நிற்பவொண்டழல்விண்பிளந்தோங்கி ........... 
மேவியன் றண்டங்கடந்துவிரிசுடராய் நின் றமெய்யன் .... 
றாவி வரும்பரிப்பாகன் றாழ்சடையோன் வரக்கூவாய் .............( அ ) 
காருடைப்பொன்றிகழ் மேனிக்கடிபொழில்வாழுங்குயிலே .... 
சீருடைச்செங்கமலத்திற்றிகழுருவாகிய செல்வன் ... 
பாரிடைப்பாதங்கள் காட்டிப்பாசமறுத்தெனையாண்ட 
வாருடையம்பொனின் மேனியமுதினை நீவரக் கூவாய் ............. 
கொந்தணவும் பொழிற்சோலைக் கூங்குயிலேயிதுகேணீ .............. 
யந்தணனாகிவந்திங்கேயழகிய சேவடிகாட்டி .. 
பெந்தமராயிவனென்றிங்கென்னையுமாட்கொண்டருளுஞ் 
செந்தழல் போற்றிருமேனித்தேவர் பிரான்வரக் 

கூவாய் .. ( ய ) 
திருச்சிற்றம்பலம் . 


* 


( கூ ) 


............ * 


. 


முற்றிற்றும் 


( aa 


திருத்தசாங்கம், 
அடிமை கொண்ட முறைமை : 
தில்கூவிலருளிச்செயப்பட்டது, 


C 

ந 


(உ ) 


சை வெண்பா, 

திருச்சிற்றம்பலம் . 
சராரிளங்கிளியேயெங்கள் பெருந்துறைக்கோன் .... 
சீரார் திருநாமந்தேர்ந்துரையா - யாரூரன் 

..... 
செம்பெருமான் வெண்மலரான்பாற்கடலான்செப்புவபோ ...... * 
வெம்பெருமான்றேவர்பிரானென்று 
ஏதமிலாவின்சொன்மாசதமேபேழ்பொழிற்கு.......... 
நாதனமையாளுடையானாரையாய் - காதலவர்க் 
அன்பாண்டுமீளாவருள் புரிவானாடென்று ...... 
தென்பாண்டி நாடே தெளி...... 
தாதாடுபூஞ்சோலைத்தத்தாய் நமையாளு .......... 
மாதாமேபாகத் தன் வாழ்பதியென் - கோ தாட்டிப் 
பத்தரெல்லாம் பார்மேற்சிவபுரம் போற்கொண்டாடு .. 
முத்தர கோசமங்கையூர் ...... 
செய்யலாய்ப்பைஞ்சிறகிற்செல்வி நஞ்சிந்தைசே.. 
ரையன்பெருந்துறையானாறுரையாய் - தையலாய் .... 
கான்வந்தசி நீதைமலங்கழுவவந்திழியு 
மானந்தங்காணுடையானாறு ........ 

( ச 
இஞ்சுகவாயஞ்சுகமே கேடில்பெருந்துறைக்கோன் 
மஞ்சன்மருவுமலைபகராய் - நெஞ்சத் 
திருளகல வாள் விசியின்பமருமுத்தி ... 
யருளுமலையென்பது காணாய்ந்து . 
இப்பாடேவந்தியம்புகூடுபுகலென் கிளியே .. 
யொப்பாடாச்சீருடையானூர்வதென்னே - யெப்போதுந் 
தேன்புரையுஞ்சி ந்லதயராய்த்தெய்வப்பெண்ணேத்திசைப்ப ... 
வான்புரவி பூருமகிழ்ந்து . 
கோற்றேன் மொழிக்கிள்ளாய்கோதில்பெருந்துறைக்கோன் ...... * 
மாற்றாரை வெல்லும்படைபகரா - யேற்மு ... 
சழுக்கடையாநெஞ்சுருசமும்மலங்கள் பாயும் 
மூக்கடை காண்கைக்கொள்படை ..... 


* 


* 


கூ 


திருத்தசாங்கம் . 

எக 
இன்பான் மொழிக்கின் காயெங்கள் பெருந்துறைக்கோன் ...... 
முன்பான்முழங்குமுரசியம்பா - யன்பார் . 

* 
பிறவிப்பகைகலங்கப் பேரின்பத்தோங்கும் 
பருமிக்கநாதப்பறை......... 

.................. ( அ ) 
ஆயமொழிக்கிள்ளாயள்ளூ ஓமன்பர்பான் ; 
மேயபெருந்துறைபான் மெய்த்தாரென் - நீயவினை 
நாளுமணுகாவண்ண நாயேனை யாளுடையான் 
ராளியறு காமுவந்ததார் ..... 
சோலைப்பசுங்கிளியே தூ நீர்ப்பெருந்துறைக்சோன் .... 
கோலம் பொலியுங்கொடி கூறாய் - சாலவு 
மேதிலார் துண்ணென்னமேல்விளங்கியேர் காட்டுங் 
கோதிலாவேராங்கொடி .... 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று . 
* 

திருப்பள்ளியெழுச்சி . 

திாோதான சுத்தி. 
திருப்பெரும் கதையிலருளிச் செயப்பட்டச் 

ஆசிரியவருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
போற்றியென்வாழ்முதலாகிய பொருளே ... 

புலர்ந்தது பூங்கழற்கிணை துணை மலர் கொண் 
டேற்றி நின் றிருமுகத்தெமக்கருண்மலரு 

மெழினகை கொண்டு தின் றிருவடி தொழுசோஞ் 
சேற்றிதழ்க் கமலங் கண்மலருந்தண் வயல்சூழ் 

திருப்பெருந்துறையுறைசிவபெருமானே 
யேற்றுயர் கொடியுடையாயெனையுடையா 

யெம்பெருமான் பள்ளியெழுந்தருளாயே .... 
அருணனிந்திரன் 

றிசையணு கினனிருள் போ . 
யகன் றதுவு தய நின்மலர்த் திருமுசத்தின் 
கருணையின் சூரியனெழவெழ நயனக் 

கடிமலர்மலரமற்றண்ணலங்கண்ணந் .... 
திரணிரையறுபதமுரல்வனவிவையேர் .. 

திருப்பெருந்துறையுறைசிவபெருமானே 
யருண் திதர வருமானத்தமலையே ...... 
பலை கடலேடள்ளியெழுந்தருளால் 


... 


*** 


. ( 4 ) 


* 
* 
* 
* 
* 
* 


( உ ) 


* 


எடி திருப்பள்ளியேழுச்சி . 
கூவினபூங்குயிக்கவினசோழி ............ 

குருகுகளியம்பின்வியம்பினசங்க. 
மோவின தாரகையொளியொளியுசயத் ..... 

தொருப்படுகின்றது விருப்பொடு நமக்குத் 
தேவ நற்செறிகழற்றாளிணை காட்டாய் ..... 

திருப்பெருந்துறையுறைசிவபெருமானே 
பாவருமறிவரியாயெமக்கெளியா .. 

யெம் பெருமான்பள்ளியெழுந்தருளாயே . 
இன்னிசைவிணைபரியாழினரொருபா 

விருக்கொடுதோத்திரமியம்பினரொருபாற் . 
அன்னிப்பிணைமலர்க்கையினரொருபாற் . 

சொழுசையாழுகையர் து வள்கையரொருபாற். 
சென்னியிலஞ்சலி கூப்பினரொருபாற் .. 

றிருப்பெருந்துறையுறை சிவபெருமானே 
யென்னை புமாண்டுகொண்டின்னருள் புரியு . 

மெம்பெருமான் பள்ளியெழுந்தருளாயே . 
பூதங்கடோறுநின்றாயெனினல்லாற் ........ 

போக்கிலன் வரவிலனென நினைப்புலவோர் . 
கீதங்கள் பாடுதலாதெலல்லாற் ..... 

கேட்டறியோமுனைக் கண்டறிவானாச் . 
ஓசங்கொள் வயற்றிருப்பெருந்துறைமன்னா , 

சிந்தனைக்கும்மரியாயெங்கண்முன்வந் .... 
தேதங்கள றுத்தெம்மையாண்டருள் புரியு ..... ..... 
மெம்பெருமான் 

ன்பள்ளியெழுந்தருளாயே ...... 
பப்பறவிட்டிருந்துணருநின்னடியார் ... 

பந்தனை வந்தறுத்தாரவர்பலரு 
மைப்பும் கண்ணியர்மானிடத்தியல்பின் ...... 

வணங்குகின்றா ரணங்கின்மணவாளா. 
செப்புறு மலங்கண்மலருந் தண்வயல்சூழ் 

திருப்பெருந்துறையுறைசிவபெருமானே ........... 
யிப்பிறப்பறுத்தெமையாண்டருள் புரியு........ 

மெம்பெருமான்பள்ளியெழுந்தருளாயே 
அதுபழச்சுவையெனவமுதெனவறிதற் ................ 

சரிதெனவெளிதெனவமாருமறியா ..... 
தவவன் றிருவுருவி வனவனெனவே . 
பெங்களை யாண்டு கொண்டிங்கெழுந்தருளு 


* 


.... 


* 


.... 


.. 


* 
* 
* 


திருப்பள்ளியெழுச்சி . 
எங் 
மே துவளர் பொழிற்றிருவுத்தரசோச......... 

மங்கையுள்ளாய் திருப்பெருந் துறைமன்னா 
வெதுவெமைப்பணிகொளுமாறது கேட்போ 
மெம்பெருமான்பள்ளியெழுந்தருளாயே 

... ( எ ) 
முந்திய முதனடுவிறுதியமானாய் ....... 

மூவருமறி வெரியால் மற்றறிவார் ...... 
பந்தணை விரலிய நீபுகின்னடியார் 

பழங்குடிறொ அமெழுந் தருளிய பரனே 
செந்தழல்புரை சிருமேனியுங் காட்டித் ... 

திருப்பெருந் துறையுறைகோயிலுங்காட்டி .... 
யந்தணனாவதங் காட்டிவந்தாண்டா... 
யாரமுதேபள்ளியெழுந்தருளாயே ....... 

( அ ) 
விண்ணகத்தேவரு நண்ணவு மாட்டா 

விழுப்பொருளேயுனதொழுப்படியோங்கண் . 
மண்ணகத்தேவந்து வாழச்செய்தானே 

வண்டிருப்பெருந்துறையாய்வழியடியோங் .... 
கண்ணகத்தே நின்று களிதருதேனே 

வமுதேகரும்பேவிரும்படியா 
பாண்ணகத்தாயுலகுக்குயி ரானா 

யெம்பெருமான் பள்ளியெழுந்தருளாயே .... 
புவனியிற் போய்ப்பிறவான மயினணாம் ... 

போக்குகின்றோமவமேயிந்தப்பூமி .. 
சிவனுய்யக்கொள்கின் றவாறென்று நோக்கித் .... 

திருப்பெருந்துறையுறைவாய்திருமாலா .... 
மவன் விருப்பெய்தவுமலரவனாசைப் 

படவு நின்னலர் ந்தமொக்கருணையுநீயு.... 
மவனயிற்புகுந்தெமையாட்கொள்ளவல்லா.. 
யாரமுதேடள்ளியெழுந்தருளாயே ..... 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 
கோயின் மூத்ததிருப்பதிகம் . 
அனா தியாகிய சற்காரியம் . 
ல் லை யி லருளிச் செயப்பட்ட 
அ சிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் 
உடையாளுன் றனடுவிருக்கு முடையாணடுவணீயிருத்தி ........ 
படியேனவுெளிருவிரு மிருப்பதானாலடியேனுன் .... 


( கூ 


* 
* 
* 


எச 

கோயின் மூத்த திருப்பதிகம் . 
னடியார் நவேளிருக்குமருளைப்புரியாய் பொன்னம்பலத்தெம் ... 
முடியாமுதலேயென் கருத்து முடியும் வண்ணமுன்னின்றே ... ( 5) 
முன்னின்றாண்டாயெனைமுன்ன மியானுமதுவே முயல்வுற்றுப் * 
பின்னின்றேவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே 
யென்னின் றருளிவா நின்று போந்திடென்னாவிடிலடியா 

டிலடியா ............ * 
ருன்னின் றிவனாரென்னாரோ பொன்னம்பலக் கூத்துசந்தர்னே ( உ ) 
உகந்தானேயன் புடையடிமைக் குருகாவுள்ளத்துணர்விலியேன் * 
சகந்தானறியமுறையிட்டாற் றக்கவாறன்றென்னாரோ 
மகந்தான் செய்துவழிவந்தார் வாழவாழ்ந்தா படியேற்குன் .... 
முகந்தான் றாராவிடின் முடிவேன் பென்னம்பலத்தெம்முழுமுதலே 
முழுமுதலேயைம்புலனுக்கு மூவர்ச்குமென்றனக்கும் ....... 
வழிமுதலே நின்பழவடியார் திரள் வான் குழுமிக் ......... 
செழுமுதலேயருடந் திருக்க விரங்குங்கொல்லோ வென் . 
நமது 

வேயன் றிமற்றென் செய்கேன் பொன்னம்பலத்தரை சே.சா 
அரை சேபொன்னம்பலத்தாடு மமுதேயென் றுன்னருணோக்கி 
யிரைதேர்சொக்கொத்திரவுபக லேசற்றிருந்தேவேசற்றேன் ..... 
கரைசேரடியார்களிசிறப்பக் காட்சி கொடுத்துன்னடியேனபாற் ... * 
பிரை சேர்பாலினெய்போலப் பேசாதிருந்தாலேசாரோ ......... 
ஏசா நிற்பரென்னையுனக் கடியானென்றுபிறரெல்லாம் .......... 
பேசா நிற்பரியான் றானும் பேணா நிற்பேனின்னருளே ... 
தேசாநேசர்குழ்ந்திருக்குந் திருவோலக்கஞ்சேவிக்க ... 
வீசாபொன்னம்பலத்தாடு மெந்தாயினித்தானிரங்காயே ......... ( க 
இரங்கு நமக்கம்பலக்கூத்த னென்றென்றேமாந் திருப்பேனை ....* 
பருங்கற்பனை கற்பித்தாண்டா யாள்வாரிலிமாடா வேனோ 

* 
நெருங்குமடியார்களுநீயு நின்று நிலாவி விளையாடு ....... 
மருங்கேசார்ந்து வாவெங்கள் வாழ்வேவாவென் றருளாயே ...... எ 
அருளாதொழிந் தாலடியேனை யஞ்சேலென்பாராரிங்கட் ...... 
பொருளாவென்னைப்புகுந் தாண்ட பொன்னேபொன்னம்பலக்கூத் 
மருளார்மனத்தோடுனைப்பிரிந்து வருந்துவேனை வாவென்றுன் ( தா 
றெருளார் கூட்டங்காட்டாயேற் செத்தேபோனாற்சிரியாரோ ...( அ ) 
சிரிப்பார்களிப்பார் தேனிப்பார் திரண்டுதிரண்டுன்றிருவார்த்தை * 
விரிப்பார் கேட்பார்மெச்சுவார் வெவ்வேறிருந்துன்றிருநாமங் ..... * 
சிப்பார் பொன்னம்பலத்தாடுந்தலைவாவென்பாரவர்முன்னே ... * 
நரிப்பாய் நாயேனிருப்பேனோ நம்பியினித்தானல் காயே........ ( கூ 

க ) 


( ரு ) 


... 


கோயின் மூத்த திருப்பதிகம் . எரு 
நல்காதொழியானமக்கென் றுன் னாமம்பிதற்றி நயன நீர் 

க . வாழ்த்தாவாய்குழறா வணங்காமனத்த னினைந்தருகிப் 
பல்காலுன்னைப்பாவித்துப் பரவிப்பொன்னம்பலமென்றே..... 
யொல்கா நிற்குமுயிர்க்கிரங்கி யருளாயென்னயுடையானே........ ( ய ) 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று . 


கோயிற்றிருப்பதிகம். 

அனு போக விலக்கணம். 
தில்லையி லருளிச் செயப்பட்ட 

ஆசிரிய விருத்தம். 

திருச்சிற்றம்பலம் . 
மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்சப் புலனைந்தின் வழியடைத் தமு 
தே , பூறி நின்றென் னுளெழுபரஞ்சோதி யுள்ள வா காணவந் தருளாய் 
தேறலின்றெளிவே சிவபெருமானே திருப்பெருந் துறையுறை சிவ 
னே ,யீறிலாப்பதங்களியாவையுங் கடந்த வின்பமேயென் னுடையன் பே 
அன் லடியேனாவியோடாக்கை பானந் தமாய்க் கசிந்துருக , வெ 
ன்பரமல்லாவின்னருடந்தா யானிதற்கிலனொர்கைம்மாறு , முன்பு 
மாய்ப்பின்பு முழுதுமாய்ப் பரந்த முத்தனே முடிவிலா முதலே , 
தன் பெருந்துறையாய்சிவபெருமானேசீருடைச்சிவபுரத்தாைசே . 
அரைசனே பன்பர்க்கடியனேனுடைய வப்பனேயாவியோடாக்கை 
புரை புரைகனியப் புகுந்து நின் றுருக்கிப் பொய்யிருள் கடிந்தமெய் 
ச்சுடரோ, திரைபொராமன்னு மமுதத்தெண்கடலே திருப்பெருந் 
துறையுறைசிவனே , யுரையுணர்விறந்து நின்றுணர்வதோருணர்வே 
டானுன்னையுரைக்குமா றுணர்த்தே ........... 
உணர்ந் தமாமுனிவரும்பரோடொழிந்தா ருணர்வுக்குத் தெரிவரும் 
பொருளே , யிணங்கிலியெல்லாவுயிர்கட்கு முயிரோ யெனைப்பிறப்ப 
உறுக்கும் எம்மருந்தே , திணிந்ததோரிருளிற்றெளிந்த தா வெளியே 
திருப்பெருந்துறையுறைசிவனே , குணங்கடாமில்லாவின்பமேயுன் 
னைக் குறுகினே ற்கினியென்ன குறையே .. 
குறைவிலா நிறைவே கோதிலாவமுதே யிறிலாக்கொழுஞ்சுடர்க்கு 
என்றே, மமையுமாய்மறையின் பொருளுமாய்வந்தென் மனத்திடை 
மன்னியமன்னே, சிறைபெறாநீர்போற் சிந்தைவாய்ப்பாயுந் திருப் 
பெருந்துறையுறைசிவனே, பிறைவனே நீயென் னுடலிடங்கொண் 
டா யினியுன்னையென்னிரக்கேனே .................... 


1 


.. 


சு . 


கோயிற்றிருப்பதிகம் . 
இரந்திரந்துருக வென்மனத் துள்ளே யெழுசின்றசோதியே யிமை 
யோர் ,. சிரந்தனற் பொலியுங் கமலச்சேவடியாய் திருப்பெருந்து 
றையுறைசிவனே , நிரந்தவாசாய நீர் நிலந் தீகா வாயவையல்லையாயாங் 
கே ,.கரந்ததோருருவே சளித்தனனுன்னைக் கண்ணுறக் கண்டுகொ 
ண்டின்றே. 

( சு 
இன்றெனக்கருளியிருள் கடிந்துள்ளத்தெழுகின்றஞாயிறேபோன்று 
தின்றநின்றன்மை நினைப்பற நினைந்தே னீயலார் பிறிதுமற்றின்மை 
சென்று சென்றணுவாய்த்தேய்ந்து தேய்த்தொன் றந்திருப்பெருந் 
துறையுறைசிவனே ; யொன் று நீயல்லை யன்றியொன்றில்லை யாருன் 
னையறியகிற்பாரே 

( எ ) 
பார்பதமண்டமனைத்துமாய் முளைத்துப் பரந்ததோர்படரொளிப்ப 
ரப்பே , நீருறு தீயே நினைவதேலரிய தின்மலா நின்னருள்வெள்ளச் , 
சீரும்சிந்தையெழுந்ததோர்தேனே திருப்பெருந் துறையுறைசிவு 
னே , யாருறவெனச்சிங்காரயலுள்ளா ரானந்தமாக்குமென்சோதி . 
சாதியாய்த்தோன்ற முருவமேயருவா மொருவனே சொல்லுதற்க 
ரிய , வா தியேநடுவேயந்தமேபந்த மறுக்குமானந்தமா கடலே , தீதி 
லா தன்மைத் திருவருட்குன்றே திருப்பெருந் தனறயுறை சிவனே , 
யாது நீபோவதோர் வகையெனக்கருளாய்வந்து நின்னியெடிதத்தே . 
தந்ததுன் றன்னைக்கொண்டதென்றன்னைச்சங்கராவார் கொலோசது 
ர்த்த , ரந்தமொன்றில்லாவானந்தம் பெற்றே னியாது நீபெற்றதொ 
ன்றென்பாற் , சிந்தையே கோயில் கொண்டவெம்பெருமான் றிருப் 
பெருந்துறையுறைசிவனே, யெந்தையேயிசாவுடலிடங் கொண்டா 
யானிதற்கிலனொர் கைம்மாறே . 

- ( ய ) 
திருச்சிற்றம்பலம் முற்றிற்று 


ெ சத்திலாப்பத்து . 
சிவானந்தமளவ றுக்கொணாமை . 
திருப்பெருந்துறையிலருளிச்செயப்பட்டது . 

சிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் . 
பொப்பனேனகனெகப் புகுந்தமுதுறம் புதுமலர்ச் கழல்ணைப்படி 
பிரிந்துங் , கையனேனின்னுஞ் செத்திலேனந்தோ விழித்திருந்து 
ள்ளச்சருத்தினையிழந்தே, னையனேயாசேயருட்பெருங்கடலே யத் 
த யையன்மாற்கறியொண்ணாச் , செய்யமேனியனே செய்வகையறி 
பேன் றிருப்பெருந்துறைமேவி யசிவனே 

( க ) 


எள 


செத்திலாப்பத்து . 
புற்றுமாய்மரமாய்ப்புனல் காலே யுண்டியாயண்டவாணரும்பிறரு 
ம் , வற்றியாருநின்மலரடிகாணா மன்ன்வென்னையோர் வார்த்தையுட் 
-மத்துப் , பற்றினாப்பதையேன் மனமிசவுருசேன் ப்ரிசிலேன்பரியா 
வுடான்னைச் , செற்றிலேனின்னுந்திரி தருகின்றேன் திருப்பெருந் 
துறைமேவியசிவனே 
புலையனேனையும் பொருளென நினைந்துன் னருள் புரிந்தனை புரிகலுங் 
சளித் தத் , தலையினானடந்தேன்விடைப்பாகா சங்கார் வெண்ணில் 
வானவர்ச்செல்லா , நிலைய னேயல நீர்விடமுண்ட நித்தனே படையார் 
புயெரித்த , சிலையனேயெனைச்செத்திடப்பணிடாய் திருப்பெருந் 
தறைமேவியசிவனே .... 
அன்பாகிமற்றருந்தவமுயல்வா யெனுமாலுமற்றழலும் மெழுசா , 
மென்பராய்நினை வாரெனைப்பலர் நிற்கவிங்கெனையெற்றினுக்காண் 
டாய் , வன்பராய்முருடொக்குமென்சிந்தை மரக்கணென் செவியி 
ரும்பினும் வலிது, தென்பராய்த்துறையாட்சிவலோகா திருப்பெரு 
துறைமேவியசிவனே .... 

..... ( - ) 
ஆட்டுத்தேவர் தம் பிதியொழித்தன்பாலைபனேடென் றன்னகள் வழி 
யிருப்பே , நாட்டுத் தேவருநாடரும்பொருளே நாதனேயுனைப்பிரி 
வுறாவருவர், காட்டித்தேவ நின் சழலிணை சாட்டடக் காபமாபத்னதச் 
ழித்தருள் செய்யாய் , சேட்டை த்தேவர் தந் தேவர்பிரானே திருப் 
பெருந்துறைமேவி யசிவனே........................... 
அரக்கிலேனுட வணிபடத்தீப்புக் கார்சிலேன் றிருவருள்வரைபறி 
டேன் , பொறுக்கிலேனுடல்டோ டெங்சாணேன் போர் றி பார் 
றியென் போர் விடைப்பாசா , விறக்கிலே னுனைப் பிரித்தினிதிருக் 
வென்செப்சேனிது செய்கவென்றருளாய் , சிறைக்கணேபுனனிலவி 
பலயல்சூழ் திருப்பெருந்துறைமேவியசி.னே ... 

( சு ) 
மாயனேமறிகடல்விடமுண்ட வானவா மணி கண்டத்தெம்மமுதே, 
நாயினே னுனை நினைவவுமாட்டே னமச்சிவ பவென் மன்னடிபணி 
பாப் , பேயனாலும் பெருநெறிகாட்டாய் பிறைகுலாஞ்சடைப்பிஞ் 
ஞகனேயோ, சேயனாகி நின் றலறுவதழகோ திருப்பெருந்துறைமே 
வியசிவனே ... 
போதுசேரயன் பொருகடற்கிடந்தோன் புரந்தரா திசணிற்கமற்றெ 
ன்னைக் , கோதுமாட்டி நின்குலாகழல் காட்டிக் குறிக்கொள் சென்று 
தின்றொண்டரிற்கூட்டா , யாது செய்.தென் றிருந்தனன்மருந்தே 
படியனேனிடர்ப்படுவதுமினிதோ, சீதவார்புன னிலவிய வயக்கும் 
திருப்பெருந்துறைமேவி யசிவனே......... 


W 


எஅ 

செத்திலாப்பத்து . 
ஞாலமீந்திரனான்முகன் 
வானவர் நிற்கமற்றெனை நயந்தினி தாண் 

தாண்டர் 
ய் , காலனாருயிர்கொண்ட பூங்கழலாய் கங்கையாயங்கிதங்கியகைபா 
ய் , மாலுமோ லமிட்டலறுமம்மலர்க்கே மரக்கணேனையும்வந்திட 
ப்பணியாய் , சேல் நீல நிலவியவயல்சூழ் திருப்பெருந்துறைமே 
வியசிவனே ..... 
அளித்துவந்தெனக் காவவென்றருளி யச்சந்தீர்த்த நின்னருட்பெரு 
ங்கடலிற் , றிளைத்துந்தேக்கியும்பருகியுமுருகேன் றிருப்பெருந்து 
றைமேவியசிவனே , வளைக்கையானொமெலசவனறியா வானவா மலை 
மாதொருபாகா , களிப்பெலாமிகக்கலங்கிடுகின்றேன் கயிலை மாமலை. 
மேவியகடலே . திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று . 
*** 

அடைக்கலப் பத்து 

பக்குவ நிண்ணயம். 
திருப்பெருந்துறையில்ருளிச் செயப்பட்ட 


250 


டை 


வழுக்கு 


வப்பாட் . 

திருச்சிற்றம்பலம் . 
செழுச்சமலத்திரளன நின்சேவடி சேர்ந்தமைந்த ... 
பழுத்தமனத்தடியருடன் போயினர் யான்பாவியேன் , 
புழுக்கணுடைப்புன் குரம்பைப்பொல்லாக்கல்வி ஞானமிலா........ * 

குமனத்தடியேனுடையாயுன்னடைக் கலமே .. ( க ) 
வெறுப்பனவேசெய்யுமென்சிறுமையை நின் பெருமையினாற் .....* 

பாறுப்பவனேயராப்பூண்பவனேபொங்குகங்கைசடைச் ........ * 
செறுப்பவனே 

னே நின்றிருவருளாலென் பிறவியைவே ..... 
ரறுப்பவனேயுடையாயடியேனுன்னடைக்கலமே .... ...( உ ) 
பெரும்பெருமானென்பிறவி யைவேரறுத்துப்பெரும்பிச்சுத் .... * 
தரும்பெருமான் சதுரப்பெருமானென்மனத்தினுள்ளே ..... 
வரும் பெருமான் மலரோனெடுமாலறியாமனின்ற ......... 
வரும் பெருமானுடையாயடியேனுன்னடைக்கலமே ... ( ங ) 
பொழிகின்றதுன்பப்புயல் வெள்ளத்தினின்கழற்புணை கொண் ......* 

வன்பர்களேறினர்வான் யானிடர்க்கடல் வாய்ச் .... 
சுழிசென்றுமாதர்த்திரைபொரக்காமச்சுறவெறிய ..... 
வழிகின்றன னுடையாயடியேனுன்னடைக்கலமே..... 
சுருள் புரிகூழையர் சூழலிற்பட்டுன்றிறமறத்திங்.... 
இருள் புரி யாக்கையிலே கிடந்தெய்த்தனன்மைத்தடங்கண் .......... க 


டிழிகின் 


( ரு ) 


... 


( எ ) 


அடைக்கலப்பத்து . 
எக 
வெருள்புரிமானன்ன நோக்கி தன்பங்கவிண்ணோர் பெருமா..! 
னருள் புரியாயுடையாயடியேனுன்னடைக்கலமே .......... 
மாழைடைமப்பா வியகண்ணியர் வன்மத்திடவுடைந்து ..... 
தாழியைப்பாவு தயிர் போற்றளர் ந்தேன் றட்புலர்த்தாள் . 
வாழியெப்போ துவந்தெந்நாள்வணங்குவள் வல்வினையே..... 
வாழியப்பாவுடையாயடியேனுன் னடைக்கலமே .. 
மின் கணினார் நுடங்குமிடையார் வெகுளிவலையிலகப்பட்டுப் 
புன்கணனாப்ப்புரள் வேனைப்புரளாமற்புகுந் தருளி .. 
பென்கணிலேயமு தூறித்தித்தித்தென் பிழைக்கிரங்கு...... 
மங்கணனே யுடையாயடியேனுன்னடைக்கலமே ..... 
மாவடுவகிரன்ன கண்ணிபங்கா நின்மலரடிக்கே...... 
கூவிடுவாய்கும்பிக்கேயிடுவாய் நின்குறிப்பறியேன் ..... 
பாவிடையாடு குழல்போற்கரந்துபரந்ததுள்ள 
மாகெடுவேனுடையாயடியேனுன்னடைக்கலமே ....... 
பிறிவறியா வன்பர் நின்னருட்பெய்கழற்றாளிணைக்கீழ் ... 
மறிவறியாச்செல்வம்வந்து பெற்றாருன்னை வந்திப்பதோர்........... * 
நெறியறியேனின்னை யேயறியேனின்னை யேயறியு .... 
மறிவறம் னுடையாயடியேனுன்னடைக்கலமே ... 

( கூ ) 
வழங்குகின்றாய்க்குன்னருளாரமுதத்தைவாரிக்கொண்டு .... 
விழுங்குகின்றேன் விக்கினேன்வினை யேனென்விதியின்மையாற் .... * 

ங்கருந்தேனன்ன தண்ணீர் பருகத்தந்துய்யக் கொள்ளா ............ * 
யழுங்குகின்றேனுடையாயடியேனுன்னடைக்கலமே .... 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 


( அ ) 


மழ 


ஆசைப்பத்து. 
ஆத்து ம விலக்கணம் 
ருந்துறை யி லருளிச் செயப்பட்டது. 8 

சிரியவிருத்தம். 

திருச்சிற்றம்பலம் . 
கருடக்கொடியோன் காணமாட்டாக் சழற்சேவடியென்னும் 
பொருளைத்தந்திங்கென்னையாண்டபொல்லாமணியேயோ 

ளைத் துரந்திட்டிங்கேவாவென்றங்கேவு.................. 
மருளைப்பெறுவானாசைப்பட்டேன் கண்டாயம்மானே... 
மொய்ப்பான ரம்புகயிறசமூளை பென்புதோல்போர்த் த..... 
தீப்பாயம்புக்கிருக்கவில்லேன்கூவிக்கொள்ளாய்கோவேயோ......... 


00 . 


... 


* 


அய் ஆசைப்பத்து . 
வெப்பாலவர்க்குமப்பாலாமென்னாரமுதேயோ .... 
வப்டாசாணவாசைப்பட்டேன் கண்டாயம்மானே .... 
சிவார்ந் தீமொய்த்தழுக்செர்திெரி புஞ்சிதுகுடிலி துசிதையர் .... * 
கூவாய்கோவேகூத்தாகரத்தாட்கொள்ளுங்குருமணியே. 
தேவாதேவர்க்கரியானே சிவனேசிறிதென்முகநோக் ?. 
பாவாவென்னவாசைப்பட்டேன்கண்டாயம்மானே .... 
மிடைந்தெலும்பூத்ன தமிச்சழுச்கூறல்விறிலி நனடர்கூடத் ........... 
தொடர்ந்தெனை நலியத் துயருறுகின்றேன் சோற்றமெம்பெருமா 
யுடைந் துதைந்தருரியுன்னொளிதோக்கியுன் மிருமலர்ட்பாத .. ( னே 
மடைந்து நின்றி 5 வானாசைப்பட்டேன் கண்டாயம்மானே ..... ( - ) 
அளிபுண்ணகத்துப்புறந்தோன் மூடியடியேனுடையாக்கை.... 
புளியம்பழமொத்திருந்தேனிருந்தும்விடையாய்பொடியாடீ 

* 
பெளிவந்தென்னையாண்டுகொண்டவென்னாரமுதேயோ 
வளியேனென்னவாசைப்பட்டேன் கண்டாயம்மானே ... 
எய்த்தேனாயேனினியிங் கிருக்ககில்லேனிவ்வாழ்க்கை 
வைத்தாய்வாங்காய்வானோரறியாமலர்ச்சேவடியானே ..... 
முத்தாவுன் றன் முகவொளிநோக்கிமுறுவன்னகை காண 
வத்தாசாலவாசைப்பட்டேன் கண்டாடம்மானே ... 
பாரோர்விண்ணோர்பரவியேத்தும்பரனேபரஞ்சோ 
வாராய்வாராவுலகந்தந்துவந்தாட்கொள்வானே ..... 
பேராயிரமும்பாவித்திரிந்தெம்பெருமானெனவேத்த 
வாராவமுதேயாசைப்பட்டேன் கண்டாயம் மானே 
கையாற்செழுதுன் சழற்சேவடிகள் கழுமத் தழுவிக்கொண் ....... * 
டெப்பா தென் 

றன் றலைமேல்வைத்தெம் பெருமான் பெருமானென் 
றையாவென்றன் வாயாலரற்றியழல்சேர் மெழுகொப்ப ............ 
வையாற்றரசேயாசைப்பட்டேன் கண்டாயமமானே ............ ( அ ) 
செடியா ராக்கைத்திறமரவீசிச்சிவபுரத சர்புக்குக் ... 
கடியார் சோதிகண்டுகொண்டென் கண்ணிணை களிகூரப் .. 
படிதானில்லாப்பரம்பானேயுன்பழவடியார் கூட்ட ..... 
மடியேன் காண வாசைப்பட்டேன் கண்டாயம்மானே...............( கூ ) 
வெஞ்சேவனையகண்ணார் தம்வெகுளிவலையிலசப்பட்டு ........... 
நேஞ்சேனாயேன்ஞானச்சுடரே நானோர் துணை சாணேன் .............. * 
பஞ்சேரடியாள் பாசத்தொருவாபவளத்திருவாயா ... 
லஞ்சேலென்னவா சைப்பட்டேன் கண்டா 

கண்டாயம்மானே .... ( 6 ) 
திருச்சிற்றம்பலம். 


( சு 


கா ) 


... 


..... 


. 


.... 


அ 

சயப்பத்து . 
முத்தி யிலக்கணம் . 
திருப்பெருந்துறையிலருளிச்செயப்பட்டது. 


.. 


ஆசிரிய விருத்தம் 

திருச்சிற்றம்பலம் . 
வைப்புமாடென்றுமாணிக்கத்தொளியென்று மனத்திடையுருகா 
செப்புநேர்முலை மடவாலியர் தங்கடிறத் திடைதைவேனை .......... 
யொப்பிலா தனவு வமனிலி றந்தன் வொண்மலர்த்திருப்பாதத் ...... * 
தப்பனாண்டுதன்னடியரிற்கூட்டியவதிசயங்கண்டாமே ............( க ) 
நீதியாவனயாவையு நினைக்கிலேனினைப்பவரொடுங்கூடே .......... * 
னேதமேபிறந்திறந்துழல்வேன் றனையென்னடியானென்று ... 
பாதிமாதொடுங்கூடியபரம்பரனிரந்தரமாய் நின்ற .... 
வாதியாண்தென்னடியரிற்கூட்டியவதிசயங்கண்டாமே ..........( உ ) 
முன்னையென்னுடைவல்வினைபோயிடமுக்கண துடையெந்தை * 

ன்னை யாவருமறிவதற்கரியவனெளியவனடியார்க்கும் .... 
பொன் வென்றதோர்புரிசடைமுடி தனிலிள மதிய துவைத்த ...... * 
வன்னையாண் தென்னடியரிற் கட்டிய வதிசயங்கண்டாமே ........ ( க ) 
பித்தனென்றொன யுலகவர்பகர்வதோர்காரணமிது கேளீ 
பொத்துச்சென்று தன் றிருவருட்கூடிடுமுபாயம தறியாமே 
செத்துப்போயருநரகிடைவிழ்வதற்கொருப்படுகின்றேனை 
யத்தனாண்தென்னடியரிற்கூட்டியவதிசயங்கண்டாமே ........... ( ச ) 
பரவுவாரவர் பாடுசென்றணைகிலேன்பன்மலர் பறித்தேற்றேன் ....... * 
குரவுவார் குழலார் திறத்தே நின் மகுடிகெடுகின்றேனை .......... 
யிரவு நின்றெரியாடியவெம்மிறையெரிசடைமிளிர்கின்ற ...... 
வரவனாண்டு தன்னடியரிற் கூட்டியவதிசயங்கண்டாமே .............( ரு ) 
எண்ணிலேன்றிருநாமவஞ்செழுத்துமென்னேழைமைய தனாலே ... 
நண்ணிலேன் கலைஞானிகடம்மொடு நல்வினை நயவாதே 
மண்ணிலேபிறந்திறந்து மண்ணாவதற்கொருப்படுகின்றேனை ........* 
யண்ணலாண்தென்னடியரிற் கூட்டியவதிசயங்கண்டாமே ...... ( சு 
பொத்தையூன் சுவர் புழுப்பொதிந்துளுத்தசும் பொழுரியபொய்க்க 
ரை , யித்தைமெய்யெனக் கருதி நின்றிடர்க்கடற் சுழித்தலைப்படு ? 
னை , முத்துமாமணிமாணிக்கவயிரத்தபவளத்தின் முழுச்சோதி . 
யத்தனாண்தென்னடியரிற் கூட்டியவதிசயங்கண்டாமே ...........( எ 


0 


பா 


அஉ அதிசயப்பத்து . 
நீர்கிமுன்னெனைத் தன்னொடு நிலாவகைகுரம்பையிற் புகப்பெய்து . 
நோக்கி நுண்ணிய ெநாடியனசொற்செய்து நுசமின்றிவிளாக்கைத்து 
தூக்கி முன் செய்தபொய்யறத்துகள அத்தெழுசருசுடர்ச்சோதி .. [ த் 

க்கியாண்தென்னடியரிற்கூட்டியவதிசயங்கண்டாமே ........... ( அ ) 
உற்றவாக்சையினுறுபொருணறு மலபாழுதருநாற்றம்போற் ..... 
பற்றலாவதோர் நிலையிலாப்பம் பொருளப்பொருள் பாராதே .....* 
பெற்றவா பெற்றபயனது நுகர்ந்திடும்பித்தர்சொற்றெளியாமே .. 
பத்தனாண்தென்னடியரிற்கூட்டியவதிசயங்கண்டாமே ............( கூ ) 
இருடிணிந்தெழுந்திட்டதோர் வல்வினைச்சிறுகுடிலிதுவித்தைப்ஃ.* 
பொருளெனக்களித் தரு நரகத்திடைவிழப்புகுகின்றேனைத்.......... 
தெருளுமும் பதினோடிவரையிடி தரச்சினப்பதத்தொடுசெந்தீ .... 
யருளுமெய்ந்நெறி பொய்ந்நெறி நீக்கியவதிசயங்கண்டாமே .... 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 
* 

புணர்ச்சிப் பத்து. 

அத்து வி தவிலக்கணம் 
திருப்பெருந்துறையி லருளிச் செயப்பட்டது 

ஆசிரியவிருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் 
சுடர்பொற்குன்றைத்தோளாமுத்தைவாளாதொழும்புகந்து , கடைப 
ட்டேனையாண்டு கொண்ட சருணாலயனைக்கருமால்பிரமன் , றடைபட் 
டின்னுஞ்சாரமாட்டாத் தன்னைத்தந்தவென்னாரமுதைப் ,புடைடட் 
டிருப்பதென்று கொல்லோவென் பொல்லாமணியைப் புணர்ந்தே ( க 
ஆற்றசில்லேனடியேனர சேயவனிதலத்தைம்புலனாய 
சேற்றிலழுந்தாச்சிந்தைசெய்து சிவனெம்பெருமானென் றேத்தி ....* 
யூற்று மணற்போனெக்குநெக்குள்ளேயுருகியோலமிட்டும் ..... ( தே . 
போற்றி நிற்பதென்று கொல்லோவென்பொல்லாமணியைப்புணர்ந் 
நீண்டமாலு மயனும் வெருவநீண்டநெருப்பைவிருப்பலேனே .... 
யாண்டு கொண்டவென்னாரமுதையள்ளூறுள்ளத்தடியார் முன் ... * 
வேண்டுந்தனையும் வாய்விட்டலறிவிாையார் மலர் தூவிப் .........( தே . 

ண்டு கிடப்பதென்று கொல்லோவென் பொல்லாமணியைப்புணர்ந் 
அல்லிக்கமலத் தயனுமாலுமல்லாதவருமமரர்கோனுஞ், சொல்லிப்ப 
ஈவு நாமத்தானைச்சொல்லும் பொருளுமிறந்தசுடலா, நெல்லிக்கனி 
யைத்தேனைப்பாலை நிறையின்னமுதையமுதின் சுவையைப் ,புல்விப்பு 
எனர்வதென் அகொல்லோவென் பொல்லாமணியைப்புணர் ந்தே .( ச ) 


........ 


பூண் 


புணர்ச்சிப்பத்து . 

அக, 
திகழத்திகழுமடியுமுடியுங் காண்பான் கீழ்மேலயனும் மாலு , மகழ 
ப்பாந்துங்காணமாட்டா வும்மானிம்மா நிலமுழுது, நிகழப்பணி 
கொண்டென்னையாட்கொண்டாலு வென்ற நீர்மையெல்லாம் , புகழ 
ப்பெறுவதென்று கொல்லோவென்பொல்லாமணியைப் புணர்ந்தே 
பரிந்துவந்துபரமானந்தம்பண்டேயடியேற்கருள் செய்யப் , பிரிந் 
துபோந்து பெருமா நிலத்திவருமாலுற்றேனென்றென்று , சொரிந்த 
கண்ணீர் சொரியவுண்ணீருரோமஞ்சிவிர்ப்பவுகந்தன்பாய்ப் , புரிந் 
து நிற்பதென்று கொல்லோவென்பொல்லா மணியைப்புணர்த்தே * 
நினையப்பிறருக்கரிய நெருப்பை நீரைக்காலை நிலனை விசும் பைத் , தனை 
யொப்பானா யில்லாத்தனியை நோக்கித் தழைத்துத் தழுத்தாண்ட 
கனையக்கண்ணீரருவிபாயக்கையுங்கூப்பிக்கடிமலராற் ,புனையப்பெ 
றுவதென்று கொல்லோவென்பொல்லாமணியைப்புணர் ந்தே .. ( எ ) 
நெக்குநெக்குள்ளுருகியுருகி நின்றுமிருந்துங் கிடந்துமெழுந்து , * 
நக்குமழுதுந்தொழுதும்வாழ்த்திநானாவி தத்தாற்கூத்து நவிற்றிர் , 
செக்கர் போலுந்திருமேனிதிகழநோக்கிச்சிலிர்சிலிர்த்துப் , புக்கு நிற் 
பதென்று கொல்லோவென்பொல்லாமணியைப்புணர்ந்தே ..... ( அ ) 
தாதாய் மூவேழுலகுக்குந் தாயே நாயேன்றனை யாண்ட , பேதாய்பிற 
விப்பிணிக்கோர் மருந்தேபெருந்தேன் பில்கவெப்போது , மேதாம 
ணியேயென்றென்றேத்தியிரவும்பகலுமெழிலார்பாதப் , போதாய் 
ந் தணைவதென் கொல்லோவென்பொல்லாமணியைப்புணர் ந்தேக 
காப்பாய் படைப்பாய் காப்பாய்முழுதுங் கண்ணார் விசும்பின் விண் 
ணோர்க்கெல்லா , மூப்பாய்மூவாமுதலாய் நின்ற முதல்வாமுன்னே 
பெனையாண்ட் , பார்ப்பானேயெம்பரமாவென் றுபாடிப்பாடிப்ப 
பணிந்துபாதப் , பூப்போதணைவ தென்று கொல்லோவென் பொல்லா 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று ( மணியைப்புணர் தே . 


வாழாப்பத்து . 

முத்தி யுபாயம். 
திருப்பெருந்துறையி லருளிச் செயப்பட்டது. 


ஆசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
போரொடுவின்ணாய்ப்பரந்தவெம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண் 
டாய் , பொடுபொலிவாய்சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுறை 
வனே , யாரொடுநோகேனார்க்கெடுத்துரைக்கேனாண்ட நீயருளிலைபா 
னால் வார்கட லுலகில் வாழ்கிலேன் கண்டாய்வருகவென்றருள் புரியாயே 


63 


அச வாழாப்பத்து . 
வம்பனேன் றன்னையாண்டமாமணியே மற்று நான்பற்றிலேன் கண் 
டா , யும்பருமறியா வொருவனேயிருவர்க்குணர்விறந்துல மூதிருவு ! 
ஞ் , செம்பெருமானேசிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுறைசிவ 
னே , யெம்பெருமானேயென்னை யாள்வானே யென்னை நீ கூவிக்செர் 

( ண்டருளே . ( உ ) 
பாடிமால்புகழும்பாதமேயல்லாற் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் 
தேடி நீ பாண்டாய்சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுறைசிவனே * 
யூவே தன்னோவெப்பது முன்னை யுணர்த்துவதுனக்கெனக்குறுதி . * 
வாடினேனிங்குவாழ்கிலேன் கண்டாய் வருகவென்றருள் புரியாயே * 
வல்லை வாளரக்கர்புரமெரித்தானே மற்று நான்பற்றிலேன் கண்டாய் 
தில்லைவாழ்கூத்தாசிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுறைசிவனே * 
யெல்லை மூவுலகு முருவிடன்றிருவர் காணு நாள தியிறின்மை, வல்லை 
யாய்வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் வருகவென்றருள் புரியாயே ! 
பண்ணினேர் மொழியாள் பங்கநீயல்லாற்பற் று நான் மற்றிலேன் கண் 
டாய் , திண்ணமேயாண்டாய்சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையு 
ல நசிவனே , யெண்ணமேயுடல்வ மூச்கொடுசெவி கண் ணென்றி 

நின்கணேவைத்து , மண்ணின் மேலடியேன் வாழ்கிலேன் கண்டா 
ய் வருகவென் றருள் புரியாயே ...... 
பஞ்சின் மெல்லடியாள் பங்க நீயல்லாற் பற்று நான்மற்றிலேன் கண் 
டாய் , கெஞ்செவேயாண்டாய்சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையு. 
றைசிவனே , யஞ்சினேனாயேனாண்டு நீயளித்த வருளினை மருளினானம் 
றந்த , உஞ்சனேனிங்குவாழ்கிலேன் கண்டாய் வருகவென்றருள் புரி 

( யாயே . ( சு) 
பருதிவாழொளியாய்பா தமேயல்லாற்பற்று நான் மற்றிலேன் கண்டா 
வி , திருவுயர் சோலச்சிவபுரத்தரசேதிருப்பெருந்துறையுறைசிவனே 
கருணையே நோக்கிக் கசிந்துளமுருகிக் கலந்து நான் வாழுமாற்றியா * 
மருளனேனுலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகவென்றருள்புரியாயே 
பந்தணை விரலாள் பங்க நீயல்லாற் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் 
செந்தழல் போல்வாய் சிவபுரத்தாசே திருப்பெருந் துறையுறை சிவ 
னே , யந்தமிலமுதேயரும்பெரும்பொருளே யாரமுதேயடியேனை 
வந்துயவாண்டாய் வாழ்கிலேன் கண்டாய்வருகவென் றருள் புரியாயே 
பாவநாசாவுன் பாதமே யல்லாற் பற்று நான்மற்றிலேன் கண்டாய் . * 
தேவர்தந்தேவேசிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுறைசிவனே * 
மூவுலகுருவவிருவர்கீழ்மேலா முழங்கழலாய் நிமிர்ந்தாளே ... 
மாவுரியானேவாழ்கிலேன் கண்டாய் வருகவென் றருள் புரியாயே .( க ) 


..... 


கண் 


ண்டா 


ஒஒஒஒஒரு 


வாழாப்பத்து . 
பழுகிறோல் புகழாள் பங்க நீயல்லாற் பற்று நான் மற்றிலேன் 
ய் ,செழுமதியணிந்தாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுறைசிவ 
னே , தொழுவனோபிறரைத் துதிப்பனோவெனக்கோர் துணையென நி 
னைவனோசொல்லாய் , மழவிடையானேவாழ்கிலேன்கண்டாய் வருக 
வென்றருள் புரியாயே 

( ய ) 
திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 
ஒஇஇஇஇஇஇஇஇஇஇஇ 
அருட்பத்து . 

மகாமாயா சுத்தி 
திருப்பெருந்துறையிலருளிச் ெசயப்பட்டது. 

ஆசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் 
சோதியேசுடரோ சூழொளிவிளக்கே சுரிசழற்பணைமுலைமடந்தை 
பாதியேபரனேபால்கொள் வெண்ணீற்றாய்பங்கயத் தயனுமாலறியா 
தீதியே செல்வத்திருப்பெருந்துறையினிறைமலர்க்குருந்தமேவியச் 
ராதியேயடியேனாதரித்தழைத்தாலதெந்துவேயென் றருளாயே ( ச ) 
நிருத்தனே நிமலா நீற்றனே நெற்றிக் கண்ணனேவிண்ணுளோர் பிரா 
னே , பொருத்தனேயுன்னையோலமிட்டலறி யுலகெலா ந்தேடியுங்கா 
ணேன் , றிருத்தமாம் பொய்சைத்திருப்பெருந்துறையிற் செழுமவர் 
க் குருந்தமேவி யசீ , ஒருத்தனேயடியேனாதரித்தழைத்தா லதெந்து 
வேயென் றருளாயே ............. 

( உ ) 
எங்கணாபகனேயென்னுயிர்த் தலைவா வேலவார் குழலிமாரிருவர் 
தங்கணாயானே தக்கநற்காமன் றன துடறழவெழவிழித்த ....... ( ய 
செங்கணாயகனே திருப்பெருந்துறையிற் செழுமலர்க்குருந்தமேவி 
ரங்கணாவடியேனாதரித் தழைத்தா லதெந்துவேயென் றருளாயே ( க ) 
கமல நான் முசனுங் கார்முகினிறத்துக் கண்ணனு நண்ணுதற்கரிய , 
விமலனேயெமக்கு வெளிப்படாயென்ன வியன் றழல்வெளிப்பட்ட 
வெந்காய் , திமிலநான் பறைசேர்திருப்டெருந்துறையிற் செழுமவர் 
க்குருந்தமே வியசீ , ரமலனேயடியேனாதரித்தழைத்தாலதெந்துவே 
யென்றருளாயே ............ 
துடிகொணேரிடையாள் சுரிகுழன்மடந்தை துணை முலைக்கண்கடோ 
யசுவடு , பொடிகொள்வான் றழலிற்புள்ளிபோலிரண்டு பொங்கொளி 
தங் குமார்பின்னே, செடிகொள் வான் பொழில்சூழ் திருப்பெருந்து 
றையிற் செழுமலர்க் குருந்தமேவியசீ , ரடிகளேயடியே னா தரித்து 
வழத்தா வதெந்துவேயென் றருளாயே......... 


* 


அசு 


அருட்பத்து . 
அப்பனே தூயாய் தூயவெண்ணீறு துதைந்தெழுதுளங்கொளிவயிர 
த் , தொப்பனே யுன்னையுள் குவார் மனத்தி னுறுசுவையளிக்குமாரமு 
தே , செப்பமாமறை சேர்திருப்பெருந்துறையிற் செழுமலர்ச்குரு 
ந்தமேவியசீ , ரப்பபோயடியேனாதரித் தழைத்தா லதெந்து வேயெ 

( ன் றருளாயே . ( சு ) 
மெய்யனேவிகிர்தாமேருவேவில்லா மேவலர்புரங்கண் மூன்றெரித்த 
கையனே காலாற் காலனைக் காய்ந்த கடுந்தழற்பிழம்பன்னமேனிச் செ 
ய்யனேசெல்வத்திருப்பெருந்துறையிற் செழுமலர்க்குருந்தமேவி 
யசீ , ரையனேயடியேனாதரித் தழைத்தாலதெந்துவேயென்றருளாயே 
முத்தனேமுதல்வாமுக்கணாமுனிவா மொட்டறாமலர்பறித்தின்றஞ்சி 
ப் , பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்குப் பரக நிகொடுத்தருள் செய் 
யுஞ் , சித்தனே செல்வத்திருப்பெருந்துறையிற் செழுமலர்க்குருந்த 
மேவியசீ , ரத்தனேயடியேனா கரித் தழைத் தா லதெந்துவேயென் றரு 

( ளாயே ( அ ) 
மருளனேன் மனத்தைமயக்கறநோக்கி மறுமையோடிம்மையுங்கெ 
த்ேத , பொருளனேபுனி தாபொங்குவாளர வங்கங்கை நீர் தங்குசெஞ்ச 
டையாய் , தெருளுநான் மறை சேர்கிருப்பெருந்துறையிற் செழும 
லர்க்குருந்தமேவியசீ , ரருளனேயடியேனா தரித் தழைத்தா வதெந்து 
வேயென்றருளாயே . 
திருந்துவார் பொழில் சூழ்திருப்பெருந்துறையிற் செழுமலர்ச்குரு 
ந்தமேவியசீ , ரிருந்த வாறெண்ணியேசறாநினைந்திட் டென்னுடை 
யெம்பிரானென் றென் , றருந்தவா நினைந்தேயா தரித் தழைத்தா லலைக 
டல தனுளே நின்று , பொருந்தவாகயிலை புகுநெறியி துாண்போதரா 
யென் றருளாயே திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 

* 
திருக்கழுக்குன்றப் பதிகம் . 

குரு தரிசனம். 
திருக்கழுக்குன்றத்திலருளிச் செயப்பட்டது. 

ஆசிரிய விருத்தம் , 

திருச்சிற்றம்பலம் . 
பிணக்கிலா தபெருந்துறைப்பெரு மானுன்னாமங்கள் பேசுவார்க் ... 
கிணக்கிலா ததோரின்பமே வருந்துன்பமே துடைத்தெம்பிரா ...* 
னுணக்கிலாததோர்வித்துமேல்விளை யாமலென்வினையெர்த்தபின் 
• கணக்கிலாத்திருக்கோல் நீவந்து காட்டினாங்கழுக்குன்திலே .... 
மிட்டுநேர்படமண் சுமந்த பெருந்துறைப் பெரும்பித்தளே....... * 
சட்டநேர்படவந்திலாத சழக்கனே ஓனைச்சார்ந்திலேன் ......* 


( 


ருக்கழுக்குன்றப்பதிகம் . 

அவ 
சிட்டனேசிவலோகனேசிறு நாயினுங் கடையாயவெங் 
சட்டனேனையுமாட்கொள்வான் வந்து காட்டினங்கழுக்குன்றிலே * 
மலங்கினேன் கண்ணினீரை மாற்றி மலங்கெடுத்தபெருந்துறை ... 
விலங்கினேன் வினைக்கேடனேனிது மேல்விளைவதறிந்திலே ....... 
னிலங்குகின்ற நின் சேவடிக ளிரண்டும்வைப்பிடமின்றியே 
கலங்கினேன் கலங்காமலேவந்து காட்டினாய்கழுக்குன்றிலே .... ( m 
பூணொணா ததொரன்பு பூண்டு பொருந்தி நாடொறும்போற்றவு ...... 
நாணெணாததொர் நாணமெய்தி நடுக்கடலுளழிந்தி நான் ........... 
பேமணாணாகபெருந்துறைப் பெருந் தோணிபற்றியுகைத்தலுங் ... * 
காணொணாத் திருக்கோல நீ வந்து காட்டினாய்கழுக்குன்றிலே ...... ( ச ) 
கோலமேனிவராகமே குண மாம்பெருந்துறைக்கொண்டலே . * 
சீலமேது மறிந்திலாதவென் சிந்தைவைத்தசிகாமணி.......... 
ஞாலமேகரியாகநானுனை நச்சி நச்சிடவந்தியன் ......... 
காலமேயுனையோ த நீவந்து காட்டினாய்கழுக்குன்றிலே............. ( ரு ) 
பேதமில்ல தொர்கற்பளித்த பெருந்துறைப்பெருவெள்ளமே ... 
யேதமே பலபேச நீயெனை யேதிலார் முனமென் செய்தாய் 
சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரண்சரணாமெனக் ....... 
காதலாலுனை யோத நீவந்து காட்டினாங்கழுக்குன்றிலே ..... 
இயக்கிமார பத்து நால்வரை பெண்குணஞ்செய் தவிசனே 
மயக்கமாயதொர் மும்மலப்பழ வல்வினைக் குளழுந்தவுந் .... 
துயக்கறுத்தெனை யாண்டுகொண்டு நின் றூய்மலர்க்கழறந்தெனைக் . 
சயக்சவைத்தடியார் முனேவந்து காட்டினாய்கழுக்குன்றிலே..... ( எ ) 

திருச்சிற்றம்பலம் முற்றிற்று 


* 


கர் 


க ண் ட ப த து . 

நிருத்ததரிசனம். 
தில் விலருளிச் செயப்பட்ட 


கொச்சகக்கலிப்பா.. 

திருச்சிற்றம்பலம் 
ந்திரியவயமயங்கியி றப்பதற்கேகா ரணமா...................... 
யந்தரமேதிரிந்துபோயருநரகில் விழ்வேற்குச் . 
சிந்தைதனைத்தெளிவித்துச்சிவமாக்கியெனையாண்ட ................ * 
வந்தமிலாவானந்தமணி கொடில்லை கண்டேனே ...... 
வினைப்பிறவியென்கின்ற வேதனையிலாப்பட்டுத்...... 
தனைச் சிறிதுநினையாதே தளர்வெய்திக்கிடப்பேனை 


Im 


ச 


பேதை 


* 


ਦੀ 

கண்டபத்து . 
யெலைப் பெரிதுமாட்கொண்டென்பிறப்பறுத்தவிணையிலியை .... 
யனைத்துலகுந்தொழுந்தில்லையம்பலத்தேகண்டேனே .......... ( 2 ) 
உருத்தெரியாக் காலத்தேயுள்புகுந்தென்னுளமன்னிக் 
சருத்திருத்தியூன்புக்குக்கருணையினாலாண்டு கொண்ட ... 
திருத்துருத்திமேயானைத்தித்திக்குஞ்சிவபதத்தை .... 
பருத்தியினானாயடியேனணிகொடில்லை கண்டேனே...... 
கல்லாத புல்லறிவிற் கடைப்பட்ட நாயேனை 

..... * 
வல்லாளனாப்வந்து வனப்பெய்தியிருக்கும் வண்ணம் 
பல்லோருங் காணவென்றன்பசுபாசமறுத்தானை 
பெல்லோருமிறைஞ்சுதில்லையம்பலத்தே கண்டேனே.. ( ச ) 
சாதிகுலம்பிறப்பென்னுஞ்சுழிப்பட்டுத்தடுமாறு 

* 
மாதமிலி நாயேனையல்லலறுத்தாட்கொண்டு ..... 

தகுணம்பிறருருவம்யானெனதென்னுனாமாய்த்துக் ........ 
கோதிலமுதானானைக்குலாவு தில்லை கண்டேனே.... 

ரு ) 
பிறவி தனையறமாற்றிப்பிணிமூப்பென் றிவையிரண்டு 
முறவினொருமொழியச்சென்றுலகுடைய வொருமுதலைச் 
செறிபொழில் சூழ் தில்லை நகர்த்திருச்சிற்றம்பலமன்னி 
மறைய வரும்வானவரும் வணங்கிட நான் கண்டேனே....... ( சு ) 
பத்திமையும்பரிசுமிலாப்பசுபாசமறுத்தருளிப் ... 
பித் தனிவனௌவென்னையாக்குவித்துப்பேராமே ... 
சித்தமெனுந்தின்கயிற்றாற்றிருப்பாதங்கட்டுவித்த 
வித்தகனார் விளையாடல்விளங்குதில்லைகண்டேனே. . ( எ ) 
அளவிலாப்பா வசத்தாலமுக்குண்டிங்கறிவின்றி 
விளைவொன் றுமறியாதேவெறுவியனா 

வறுவியனாய்க் கிடப்பேனுக் ......... 
களவிலாவானந்தமளித்தென்னையாண்டானைக்..... 
களவிலாவானவருந்தொழுந்தில்லை கண்டேனே ......... 
பாங்கினொபெரிசொன்று மறியாதநாயேனை . 
யோங்கியுளத்தொளிவளரவுலப்பிலாவன்பரு ....... 
வாங்கிவினை மலமறுத்துவான் கருணை தந்தானை 
தான் குமறைபயிறில்லையம்பலத்தேசண்டேனே...... - ( கூ ) 
பூதங்களைந்தாசிப்புலனாகிப்பொருளாகிப் 
பேதங்களனைத்துமாய்ப் பேதமிலாப் பெருமையனைக்க............. * 
சேதங்கள் கெடுத்தாண்டகில் ரொளியைமாக்தத்தை .... 
வேதங்கடொழுதேத்தும்விளங்குகில்லை கண்டேனே......... ) 

திருச்சிற்றம்பலம் 


k 


.. ( அ ) 


. 


பிரார்த்த வினைப்பத்து 

சதாமுத்தி 
ருப்பெருந்துறை யி லருளிச் செய்யப்பட்ட தி . 


* 


ஆசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
கவந்து நின்னடியாரோடன்று வாா களித்திருந்தேன்............. 
புலர்ந்துபோன காலங்கள் புகுந்து நின்றதிடர் பின்னா...... 
ரூலர்ந்து போனேனுடையானே யுலவாவின்பச்சுடர்காண்பா......* 
னலந்து போனேனருள் செய்யா யார்வங்கூரவடியேற்கே........(க ) 
அடியார்சிலருன்னருள் பெற்றா ரார்வங்கூரயானவமே ...... 
முடையார்பிணத்தின் முடிவின்றி முனிவாலடியேன் மூக்கின்றேன் , 
கடியேனுடையகடுவினையைக் களைந்துன் கருணைக்கடல் பொங்க ... 
வுடையாயடியேனுள்ளத்தே யோவா துருகவருளாயே ...... 

............ ( உ ) 
அருளாரமுதப்பெருங்கடல்வா யடியாரெல்லாம்புக்கழுந்த........* 
விருளாராக்கையிதுபோகத்தே யெய்த்தேன்கண்டாயெம் மானே 
மருளார் மனத்தோருன் மத்தன் வருமாலென்றிங்கெனைக் கண்டா 
வெருளா வண்ணமெய்யன்பை யுடையாய் பெறநான் வேண்டுமே . * 
வேண்டும் வேண்டுமெய்யடியா ருள்ளேவிரும்பியெனை யருளா .... * 
லாண்டாயடியேனிடர்களைந்த வமுதேயருமாமணிமுத்தே ...... 
தூண்டாவிளக்கின் சுடரனையாய்தொண்டனேற்குமுண்டாங்கொல் 
வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்கவன் பேமேவுதலே....... ( ச ) 
மேவுமுன்றனடியாருள் விரும்பியானுமெய்ம்மையே .......... 
காவி சேருங்கயற்கண்ணாள் பங்காவுன் றன் கருணையினாம் ............. 
பாவியேற்குமுண்டாமோ பரமானந்தப்பழங்கடல்சேர் நீ ..... 
தாவியாக்சையானெனதென் றியாதுமின் றீயறுதலே.......... 
அறவே பெற்றார் நின்னன்பரந்தமின்றியக ெநகவும் ... 
புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேனுடையானே ..... 
பெறவேவேண்டுமெய்யன்பு பேராவொழியாப்பிரிவில்லா........ * 
மறவா நினையாவளவிலா மாளாவின்பமாகடலே...... 
கடலேயனையவானந்தங் கண்டாரெல்லாங்கவர்ந்துண்ண .... 
விடரேபெருக்கியேசற்றிங் கிருத்தலழகோவடி நாயே .... 
னுடைடாய் நீயேயருளுநியென் றுணர்த்தாதொழிந்தேசழிந்தொழி 
சுடராரருளாலிருணீங்கச் சோதீயினித்தான் அணியாயே . ( ந்தேன் . 


கூய 


* 


.... 


பிரார்த்தவனப்பத்து . 
அணியாவுருகாவருள் பெருகத் சோன் றுந்தொண்டரிடைப்புகுந்து 
திணியார் மூங்கிற்கிந்தையேன் சிவனேநின்று தேய்கின்றே ..... - 
னணியாரடியாருனக்குள்ள வனபுந்தாராயருளளியத் ... 
தணியாதொல்லை வந் தருளித் தளிர்ப்பொற்பாதத்தாராயே ....... ( அ ) 
தாராவருளொன் றின்றியே தந்தாயென் அன் றமல்லா.............. 
மாராநின்றாரடியேனு மயலார்போலவயர்வேனோ 
சீராரருள ற்சிந்தனையைத் திருத்தியாண்டசிவலோகா . 
பேரானந்தம்பேராமை வைக்கவேண்டும் பெருமானே ........... ( கூ ) 
மானோர் பங்காவந்திப்பார் மதுரக் கனியேமன நெகா 
நானோர் தோளாச்சுனாயொத்தா னம்பியித்தால்வாழ்ந்தாயே ........ * 
பூனேபுகுந்தவுனையுணர்ந்தே யுருகிப்பெருகுமுள்ளத்ன தக் ......... 
சோனேயருளுங்காலந்தான் கொடியேற்கென்சேகூடுலதே ....( ஓ ) 
கூடிக்கூடியுன்னடியார் குனிப்பார்சிரிப்பார் களிப்பாரா ............... * 
வாடிவாடிவழியற்றேன் வற்றன்மரம்போனிற்பேனே 
ஆடியூடியுடையாயொடு கலந்துள்ளுருகிப்பெருகிநெக ... 
காடியாடியானந்த மதுவேயா சவருள் கலந்தே ...... ( கை ) 

திருச்சிற்றம்பலம் முற்றிற்று 
********************* 

குழைத்தபத்து . 
ஆத்து ம நிவே 

தன 
திருப்பெருந்துறையிலருளிச் செயப்பட்ட து . 

ஆசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
குழைத்தாற்பண்டைக் கொடுவினை நோய் காவாயுடையாய் கொவே 
னையே , னுழைத்தாலுறுதி யுண்டோதா னுமையாள் கணவா வெனையா 
ள்வாய் ,பிழைத்தாற் பொறுக்கவேண்டாவோபிறைசேர் சனட்யாய்மு 
றையோவென் , றழைத்தாலருளாதொழிவதேயம்மா னேயுன்னடியேற்கே 
அடியேனல்லலெல்லாமுன்னகல வாண்டாயென்றிருந்தேன்......... 
கொடியேரிடையாள் கூறாவெங் கோவேயாவாவென் றருளிச் ......* 
செடிசேருடலைச்சிதையாத தெற்றுக்கெங்கள் சிவலோகா ............ 
வுடையாய் கூவிப்பணிகொள்ளா தொறுத்தாலொன்றும்போதுமே . 
ஒன்றும் போதா நாயேனை யுய்பக் கொண்ட நின் கருணை 
யின்றேயின்றிப்போய்த்தோதா னேழைபங்காவெங்கோவே 
குன்றேயனையகுற்றர்கள் குணமாமென்றே நீ கொண்டா .......... 
லென்றான் கெட்டதிரங்கிடா யெண்டோண்முக்கணெம்மானே ( க 


னம் . 


குழைத்தபத்து . 

கூக 
மானேர் நோக்கிமணவாளா மன்னே நின் சீர்மறப்பித்திவ் ..... * 
ஆனேபுகவென்றனை தூக்கி யுழலப்பண்ணுவித்திட்டா .............. * 
யானாலடியேனறியாமை யறிந்து நீயேயருள் செய்து 
கோனே கூவிக்கொள்ளு நா ளென்றென்றுன்னைக்கூறுவதே.... (ச ) 
கூறு நாவே முதலாகக் கூறுங்கரணமெல்லா நீ 
தேறும் வசைநீதிகைப்பு நீ தீமை நன்மை முழுது நீ . 

...... * 
வேறோர்பரிசிங்கொன்றில்லை மெய்ம்மையுன்னைவிரித்துரைக்கிற . * 
றேறும் வகையென் சிவலோகா திசைத்தாற்றேற்றவேண்டாவோ( C ) 
வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்டமுழுதுந்தருவோய் நீ ............* 
வேண்மெயன் மாற்கரியோய் நீ வேண்டியென்னைப்பணி கொண்டா 
வேண்டி நீயாதருள் செய்தா யானுமதுவேவேண்டினல்லால் ....... ( ய் 
வேண்டும்பரிசொன் அண்டென்னி லதுவுமுன்றன் விருப்பன்றே.* 
அன்றேயென்றனா வியு முடலுமுடைமையெல்லாமுங் .............. 
குன்றேயனையாயென்னையாட் கொண்டபோதேகொண்டிலையோ * 
வின்றோரிடை யூ றெனக்குண்டோ வெண்டோண்முக்க ணெம்மா 
நன்றேசெய்வாய்பிழை செய்வாய் நானோவிதற்கு நாயகமே ...... ( னே 
நாயிற்சடையாநாயேனை நயந்து நீயேயாட்கொண்டாய் .... 
மாயப்பிறவியுன் வசமே வைத்திட்டிருக்கும துவன்றி................ 
யாயக்கடவேனானோதா னென்னதோவிங்கதிகாரங் .......... 
காயத்திவொயுன்னுடைய கழற்கீழ்வைப்பாய்கண்ணுதலே..... ( அ ) 
கண்ணார் நுதலோய்கழலிணைகள் கண்டேன் கண்கள் களிகூ............ 
வெண்ணாதிரவும் பகலு நா னவையேயெண்ணுமதுவல்லான் ... 
மண்மேல்யாக்கைவிடுமாறும் வந்துன் கழற்கேபுகுமா து ....... 
மண்ணா வெண்ணக்கடவேனோ வடிமை சாலவழகுடைத்தே .... ( க ) 
அழகேபுரிந்திட்டடி நாயே னரற் ஐகின்றேனுடையானே. * 
திசழா நின்ற திருமேனி காட்டியென்னைப்பணிகொண்டாய் ....... * 
புகழேபெரியபதமெனக்குப் புராண நீதந்தருளாதே...............* 
குழகாகோலமறையோனே கோனேயென்னைக்குழைத்தாயே ... ( ய ) 

திருச்சிற்றம்பலம் . 


இ 


உயி 


ண்ணிப் பத்து . 
சிவா 

வானந்தமே விடுதல் , 
திருப்பெருந்துறையில குளிச் செயப்பட்ட சிக் 


* 


கலி விருத்தம், 

திருச்சிற்றம்பலம் 
பைந் நாப்படவரவோல்கு உமைபாகமதாயென் ...... 
மெய்ந் நாடொறும்பிரியாவினைக் கேடாவிடைப்பாகா 
செந்நாவலர்பரசும்புகழ்த் திருப்பெருந்துறையுறைவா 
யெந்நாட்களித்தெந்நாளிறு மாக்கேனினியானே.... ....... ( ச ) 
நானாடியணைவானொரு நாய்க்குத் தவிசிட்டிங் .............. 
கூனருடல்புகுந்தானுயிர் கலந்தானுளம்பிரியான் 
றேனர் சடைமுடியான்மன்னு திருப்பெருந்துறையுறைவான் ..... * 
வானோர்களுமறியாததோர் வளமீந்தனனெமக்கே ...... 
எனை நானென்பதறியேன்பக விரவாவது மறியேன் .... 
மனவாசகங்கடந்தானெனை மத்தோன்மத்தனாக்கிச் . 
சின 
னமால்விடையுடையான்மன்னு திருப்பெருந்துறையுறையும் ... * 
பனவனெனை ச்செய்தபடி றறியேன் பரஞ்சுடரே 
வினைக்சேடரு முளரோபிறர் சொல்வீர் வியனுலகி ... 

பலகி ... 
லெனைத்தான் புகுந்தாண்டானென தென்பின் புரையுருக்கிப் 
பினைத்தான்புகுந்தெல்லேபெருந் துறையி லுறைடெம்மான் ... 
மனத்தான் சண்ணினசத்தான் மறு மாற்றத்திடையானே .......... 
பற்றாங்கவையற்றீர்பற்றும் பற்றாங்க துபற்றி 
நற்றாங்கதியடைவோமெனிற் கெடுவீரோடிவம்மின் ... 
றெற்றார்சடைமுடியான்மன்னு திருப்பெருந்துறையிறைசீர் .. 
கற்றாங்கவ 

ங்கவன் கழல்டேணின சொடுங்கூடுமின் கலந்தே ........... ( ரு 
கடலின்றினாயதுபோல்வரு கலக்கமலமறுத்தென் .. 
னுடலும்மென துயிரும் புகுத் தொழியாவண்ண நிறைந் தான் .....* 
சுடருஞ்சுடர் மதிசூடிய திருப்பெருந்துறையுறையும் ............ 
படருஞ்சடைமகுட தீதெங்கள் பரன்றான் செய்தபடிறே........( சு ) 
வேண்டேன் புகழ்வேண்டேன் செல்லம் வேண்டேன் மண்ணும் வி 
வேண்டேன் பிறப்பிறப்புச்சிவம் வேண்டார் தமை நாளுந் ( ண்ணும் 
தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மன்னு திருப்பெருந்துறை யிறை 
பூண்டேன்புறம் போகேனினிப் புறம்போகலொட்டேனே : ( தாள் 


ச 


* 


உயிருண்ணிப்பத்து . 

கங் 
கோற்றேனெனக்கென் கோகுரை கடல்வாயமுதென்கோ........." 
வாற்றேனெங்களானேயரு மருந்தேயௌதசே................ 
சேற்றார்வயல்புடைசூழ் தரு திருப்பெருந்துறையுறையு ..... 
நீற்றார்தருதிருமேனி நின் மலனேயுனையானே ... 
எச்சம்மறிவேனானெனக் கிருக்கின் றதையறியே 
னச்சோவெங்களரனேயரு மருந்தேயென தமுதே 
செச்சைமலர் புரைமேனியன் றிருப்பெருந்துறையுறைவா . 
னிச்சம்மெனநெஞ்சின் மன்னி யானாகி நின் றனனே ........ 
வான்பாவியவுவகத்தவர் தவமே செய்வவமே.......... 
யூன் பாவியவுடலைச்சுமந் தடவிமரமானேன் ..... 
றேன்பாய்மலர்க்கொன்றைமன்னு திருப்பெருந்துறையுறைவாய் 
நான் பாவியனானாலுனை நல்காயெனலாமே...... 

( ய ) 
திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 


அச் சப்பத்து. 
ஆனந்தமுறுதல் . 


தில்லையிலருளிச் செயப்பட்டது. 


ஆசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
புற்றில்வாளாவுமஞ்சேன் பொய்யர் தம்மெய்யுமஞ்சேன் .... 
சற்றைவார் சடையெம் மண்ணல் கண்ணு தல்பாதநண்ணி ..... 
மற்றுமோர் தெய்வந்தன்னையுண்டென நினைந்தெம்பெம்மாற் ... 
சற்றிலாதவரைக் கண்டாலம்ம நாமஞ்சுமாறே.......... 
வெருவரேன் வேட்கைவந் தால்வினைக்கடல்கொளினுமஞ்சே........ * 
னிருவரான் மாறுகாண் வெம்பிரான் றம்பிரானாம் . 
திருவுருவன்றிமற்றோர்தேவரைத்தேவரென்ன........ 
வருவராதவரைக் கண்டாலம்ம நாமஞ்சுமாறே 
வன்புலால் வேலுமஞ்சேன்வளைக்கையார்கடைக்கணஞ்சே...... 
னென்பெலாமுருகநோக்கியம்பலத்தாடுகின்ற 
வென்பொலாமணியையேத்தியினிதருள்பருகமாட்டா ..... 
வன்பிலாதவரைக்கண்டாலம்ம நாமஞ்சுமாறே ........ 
கிளியனார் கிளவியஞ்சேனவர்கிறிமுறுவலஞ்சேன் 
வெளிய நீறாடுமேனிவேதியன்பாத நண்ணித் ....... 
அளியுலாங்கண்னராகித்தொழுதழுதுள்ள நெக்கிங் ... 
களியிலாதவனாக்கண்டாலம்ம நாமஞ்சுமாறே ...... : ( ச ) 


( ஈ ) . 


.. 


ம் 


**.. 


கூச 

அச்சப்பத்து . 
பிணியெலாம் வரினுமஞ்சேன் பிறப்பினோடிறப்புமஞ்சேன் .... * 
அணி நிலாவணியினான் றன்றொழும்பரோடழுந்தியம்மா......... 
P ணி நிலம்பிளந்துங் காணாச்சேவடிபரவிவெண்ணீ.......... 
தணிகிலாதவரைக் கண்டாலம்ம நாமஞ்சுமாறே ... 
வாளுலாமெரியுமஞ்சேன் வரை புரண்டிடினுமஞ்சேன் .......... 
றோளுலா நீற்றனேற்றன் சொற்பதங்கடந்தவப்பன் 
ராள தாமரைகளேத்தித்தடமலர்புனைந்துநையு 
மாளலாத வரைக்கண்டா 
கண்டாலம்ம நாமஞ்சுமாறே 

( சு ) 
தகைவிலாப்பழியுமஞ்சேன் சாதலை முன்னமஞ்சேன் ........... * 
புகைமுகந்தெரிகைவிசிப்பொலிந்தவம்பலத்துளாடு............ 
முகை நகைக்கொன்றைமாலை முன்னவன் பாதமேத்தி 
யகநெகாதவரைக்கண்டாலம்ம நாமஞ்சுமாறே....... 
தறிசெறிகளி ரமஞ்சேன் றழல்விழியுழுவையஞ்சேன் ... 

............. * 
வெறிகமழ்சடையனப்பன் விண்ணவர் நண்ணமாட்டாச் ............. * 
செறிதருகழல்களேத்திச்சிறந்தினிதிருக்க மாட்டா 
வறிவிலா தவனாக்கண்டாலம்ம நாமஞ்சுமாறே ........................( அ ) 
மஞ்சுலாமுருமுமஞ்சேன்மன்னரோடுறவு மஞ்சே.... 
னஞ்சமேயமுதமாக்கு நம்பிரானெம்பிரானாய்ச் 
செஞ்செவேயாண்டுகொண்டான் றிருமுண்டந் தீட்டமாட்டா 
தஞ்சுவாரவரைக்கண்டாலம்ம நாமஞ்சுமாறே........ 

( கூ ). 
கோணிலாவாளியஞ்சேன் கூற்றுவன்சீற்றமஞ்சே............. 
னீணிலாவணியினானை நினைந்துநைந்துருகிநெக்கு .......... 
வாணிலாங்கண்கள் சோரவாழ்த்தி நின்றேத்தமாட்டர் 
வாணலா தவரைக் கண்டாலம்ம நாமஞ்சுமாறே ........... ..... ( ய ) 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று . 
* 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 *00 * 0 * 0 * 0 * 0 * o * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0x0 " 
திருப்பாண்டிப்பதிகம் . 

சிவானந்தவி வன்வு . 
திருப்பெருந்துறையிலருளிச் செயப்பட்ட்து . 

கட்டளைக் கலித்துறை. 

திருச்சிற்றம்பலம் . 
பருவரைமங்கைகதன்பங்கனாப்பாண்டியற்காரமுதா..............* 
மொருவாையொன்று மிலாதவனாக்கழத் போதிறைஞ்சித் 
தெரிவர நின்றுருக்கிப்பரிமேற்கொண்டசேவகனா. 
ரொருவரையன்றியுருவறியாதென்றனுள்ளமதே. 
துரைமறந்தறிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றிச்சொன்னோம் .... * 
சதிரைமறைத்தன்ன சோதிகழுக்கடைகைப்பிடித்துக் ........ 


* 


. 


. 


ன ... 


... 


* 


திருப்பாண்டிப்பதிகம். 
குதினாயின் மேல்வந்து கூடிடுமேற்குடிகேடுகண்டீர் .. 
மதுரையர் மன்னன் மறுபிறப்போடமறித்திடுமே ... 

... ( உ ) 
நீரின்பவெள்ளத் துணிந்திக்குளிக்கின் றநெஞ்சங்கொண்டீர்....... 
பாரின்பவெள்ளங்கொளப்பரிமேற்கொண்டபாண்டியனா 
ரோரின்ப வெள்ளத் துருக்கொண் தொண்டனாயுள்ளங்கொண்டார் 
பேரின் பவெள்ளத் துட்பெய்கழலேசென்றுபேனுமினே ........ 
செறியும்பிறவிக்கு நல்லவர் செல்லன் மின்றென்னனன்னாட் ...... * 
டிறைவன் கிளர்கின்றகாலமிக்காலமெக்காலத் துள்ளு. 
மறிவொண்கதிர்வாளுறைகழித்தானந்தமாக் கடவி ... 
பெறியும்பிறப்பையெதிர்ந்தார் புரளவிரு நிலத்தே....... ( ச ) 
காலமுண்டாகவேகாதல் செய்துய்மின் கருதரிய . 
ஞாலமுண்டானொடு நான்முகன்வானவர் நண்ணரிய .... 
வாலமுண்டானெங்கள் பாண்டிப் பிரான்றன்னடியவர்க்கு 
மூலபண்டாரம் வழங்குகின்றான்வந்து முந்துமினே.. 
ஈண்டியமாயாவிருள் கெடவெப்பொருளும் விளங்கத் 
தூண்டிய சோதியை மீனவனுஞ்சொல்லவல்லனல்லன் , 
வேண்டி - போதே விலக்கிலைவாய் தல்விரும்புமின் றான் ...... 
பாண்டியனாரருள் செய்கின் றமுத்திப்பரிசிதுவே ....... 
மாயவனப்பரிமேல் கொண்டுமற்றவர்கைக்கொளலும் ...... 
போயறுமிப்பிறப்பென்னும்பகைகள் புகுந்தவருக் .. 

** 
காயவரும்பெருஞ்சீருடைத் தன்னருளேயருளுஞ் 
சேய்நெடுங்கொடைத்தென்னவன் சேவடி சேர்மின்களே..........( எ ) 
அழிவின்றி நின்றதொரானந்தவெள்ளத்திடையழுத்திக் . 
கழிவில் கருணையைக் காட்டிக் கடியவினையகற்றிப் 
பழமலம்பற்றறுத்தாண்டவன் பாண்டிப்பெரும்பதமே ............ * 
முழுதுலகுந்தருவான்கொடையே சென்று முந்துமினே.. 
விரவிய தீவினை மேலைப்பிறப்புமுந்நீர் கடக்கப் ..... 
பரவியவன் பலாயென்புருக்கும் பரம்பாண்டியனார் ... 
புரவியின் மேல்வாப்புத்திகொளப்பட்டபூங்கொடியார் ..... 
மரவியன் மேல்கொண் தெம்மையுந் தாமறியார் மறந்தே....... ( க 
கூற்றைவென்றாங்கைவாகோக்களையும் வென்றிருந்தழகால் . 
பற்றிருந்தான் பெருந்தேவியுந்தானுமோர் மீனவன் பா ..... 
வேற்று வந்தாருயிருண்ட திறலொற்றைச்சேவகனே........ 
தேற்றமிலா தவர்சேவடிசிக்கெனச்சேர்மின்களே.... ( ஓ ) 

ருச்சிற்றம்பலம் 


1.SarO 


.... 


...... 


ை 


... 


வி 


மு தீதிக்க 


பிடித்தபத்து . 

லப்புலாத்தல் . 
திருத்தோணிபுரத் திலருளிச் ெசயப்பட்டது. 

ஆ .சிரிய விருத்தம். 

திருச்சிற்றம்பலம் 
உம்பர்கட்காசேயொழிவற நிறைந்த யோகமேயூற்றையேன் றனக்கு 
வம்பெனப்பழு தென் குடிமுழுதாண்டு வாழ்வறவாழ்வித்த மருந் 
தே , செம்பொருட்டுணிவேசீருடைக்கழலே செல்வமே சிவபெருமா 
னே , யெம்பொருட்டுன்னைச் சிக்கெனப்பிடித்தேனெங்செழுந்தரு 

( ளுவ தினியே . ( க ) 
விடைவிடாதுகந்தவிண்ணவர் கோவே வினையனே னுடையமெய்ப் 
பொருளே , முடைவிடா தடியேன் மூத்தறமண்ணாய் முழுப்புழு 
குரம்பையிற்கிடந்து , கடைபடா வண்ணங்காத்தெனையாண்ட 
டாடவு 
ளேகருணை மாகடலே , யிடைவிடாதுன்னைச் சிக்கெனப்பிடித் தே 
னெங்கெழுந்தருளுவ தினியே 

( உ ) 
அம்மையேயப்பா வொப்பிலாமணியே யன்பினில் விளைந்தவா ரமு 
தே , பொய்ம்மையேபெருக்கிப் பொழுதினைச்சுருக்கும் புழுத்தலை 
ப்புலையனேன் றனக்குச் , செம்மையேயாயசிவபதமளித்த செல்வமே 
சிவபெருமானே, யிம்மையேயுன்னைச் சிக்கெனப்பிடித்தே னெங் 
கெழுந்தருளுவதினியே 
அருளுடைச்சுடரே பளிந்ததோர் சுனியே பெருந்திறலருந் தவர்க்க 
ரசே, பொருளுடைக்கலையேபுகழ்ச்சியைக்கடந்த போகமேயோக 
த்தின் பொலிவே ,தெருளிடத்தடியார் சிந்தையுட் புகுந்த செல்வமே 
சிவபெருமானே , யிருளிடத்துன்னைச் சிக்கெனப்பிடித்தே னெங் 
கெழுந்தருளுவ தினியே ..... 

( ச ) 
ஒப்புனக்கில்வாவொருவனேயடியே னுள்ளத்துளொளிர்கின்ற வொ 
எளியே , மெய்ப்பதமறியாவீ றிலியேற்குவிழுமிய தளித்ததோ ரன்பே 
செப்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்கமே சிவபெரு மானே 
பெய்ப்பிடத் துன்னைச்சிக்கெனப்பிடித்தேனெங்கெழுந்தருளுவ தினியே 
அறவையேன் மனமேகோயிலாக்கொண்டாண் டளவிலாவானந்தம் 
ருளிப் , பிறவி வேரறுத்தென்குடிமுழுதாண்ட பிஞ்ஞகாபெரியவெ 
ம் பொருளே , திறவி லேகண்டகாட்சியேயடியேன் செல்வமேசிவபெ 
ருமானே, பிறவிலேயுன்னைச்சிக்கெனப்பீடிக்கேனேக்கெழுத்தருளுவதியே, 
பாசவேரறுக்கும்பழம்பொருடன்னைப்பற்றுமாறடியனேற்கருளிப் 
பூசனை புகந்தென்சிந்தையுட்புகுந்து பூங்கழல்காட்டிய பொருளே 


ளை 


ழுந்தருளுவதினியே. 


பிடித்தபத்து . 
தேசுடைவிளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமேசிவபெருமானே 
மீசனேயுன்னைச்சிக்கெனப்பிடித்தேனெங்கெழுந்தருளுவதினியே * 
அத்தனேயண்டரண்டமாய் நின்றவாகியேயாது மீறில்லாச் , சித்தனே 
பத்தர் சிக்கெனப்பிடித்த செல்வமேசிவபெருமானே , பித்தனேயெ 
ல்லாவுயிருமாய்த் தழைத்துப் பிழைத்தவையல்லையாய் நிற்க , மெத் 
தனேயுன்னைச்சிக்கெனப்பிடித்தே னெங்கழுந்தருளுவதினியே ( அ 
பானினைந்தூட்டுந்தாயினுஞ்சாலப்பரித்து நீபாவியேனுடைய, வூனி 
இனயுருக்கியுள்ளொளிபெருக்கி யுலப்பிலாவானந்தமாய , தேனினைச் 
சொரிந்து புறம்புறந்திரிந்த செல்வமேசிவபெருமானே , யானுனை 
த்தொடர்ந்து சிக்கெனப்பிடித்தே னெங்செழுந்தருளுவதினியே , * 
புன்புலால்யாச்சைபுலாபுலாசனியப் பொன்னெடுங்கோயிலாப்பகு 
ந்தென் , னென்பெலாமுருக்கியெளியையாயாண்ட விசனேமாசிலா 
மணியே , துன்பமேபிறப்பேயிறப்பொடுமயக்காந் தொடச்செலா 
மறுத்த நற்சோதீ , யின்பமேயுன்னைச்சிக்கெனப்பிடித்தேனெங்கெ 

திருச்சிற்றம்பலம் முற்றிற்று 
********************* 
தி ே 

சறவு . 
ட்டறிவொழித்தல். 
திருப்பெருந்துறையில்ருவிச் செயப்பட்டது. 

கொச்சகக்கவிப்பா, 

திருச்சிற்றம்பலம் . 
இரும்புதருடீனத்தேனையிர்த்தீர்த்தெனென்புருக்கி .................. 
கரும்புதருசுவையெனக்குக் காட்டினையுன்கழலிணைக.......... 
ளொருங்கு திரையுலவு சடையுடையானே நரிகளெல்லாம் 
பெருங்குதிரையாக்கியவாறன்றேயுன் பேரருளே.. 
பண்ணார்த்தமொழிமங்கைபங்காநின்னாளானார்க் 
குதண்ணார்ந்தவாரமுதே புடையானேபடியேனை 
மண்ணார்ந்தபிறப்பறுத்திட்டாள் வாய் நீவாவென்னக்... 
கண்ணாரவுய்ந்தவா றன்றேயுன் கழல்கண்டே ......... 

( உ ) 
ஆதமிலியான்பிறப்பிறப்பென்னுமரு நரசி ... 
வார் தமருமின்றியேயழுந்துவேற்காவாவென். 
றோதமலிநஞ்சுண்டவுடையானேயடியேற்குன்.. 
பாதமலர் காட்டியவாறன்றேயெம்பரம்பரனே ... 

( கம் 
பச்சைத்தரளர வாட்டீபடர்சடையாய்பா தமல...... 
ருச்சத்தார்பெருமானேயடியேனையுய்யக்கொண் .......... 


ரு 


... 


.... 


கார 


.. 


திருவோறவு . 
டெச்ச தீ தார்சிறு தெய்வமேத்தாதேயச் சொவென் 
சித்தத் தாறும் நீதவாறன்றேயுன்றிற நினைந்தே 
சுற்றறியேன் கலை ஞானங்கசிந்துருகேனாயிடினு ....... 
மற்றறியேன் பிறதெய்வம் வாக்கியலால்வார் கழல்வந் .. 
தற்றிறுமாந்திருந்தேனெம்பெருமானேயடியேற்குப் 
பொற்றவிசுநாய்க்கிடுமா றன்றேநின் பொன்னருளே....... 
பஞ்சாயவடிமடவார் சடைக்கண்ணாவிடர்ப்பட்டு ... 
நஞ்சாயதுயர் கூரநடுங்குவேனின்னருள 
லுய்ஞ் சேனெம்பெருமானேயுடையானேயடியேனை 
யஞ்சேலென் றாண்டவா றன்றேயம்பலத்தமுதே .... ( சு ) 
என் பாலைப்பிறப்பறுத்திங் கிமையவர்க்குமறியவொண்ணாத் ...... 
தென்பாலைத்திருப்பெருந்துறையுறையுஞ்சிவபெருமா............... 
னன்பானியகநெகவேபுகுந் தருளியாட்கொண்ட ..... 
தென்பாலே நோக்கியவாறன்றேயெம்பெருமானே..................( எ ) 
மூத்தானே மூவாதமுதலானேமுடிவில்லா.... 
வோத்தானே பொருளானேயுண்மையுமாயின்மையுமாய்ப் 
பூத்தானேபுகுந்திங்குப்புரள்வேனைக்கருணையினாற் 

..... 
பேர்த்தேநீ பாண்டவாறன்றேயெம்பெருமானே ................... 

- ( அ ) 
மருவினியமலர்ப்பா தமனத்தில் வளர்ந்துள் ளுருகத் 
தெருவுதொறுமிகவலறிச்சிவபெருமானென்றேத்திப் ..... 
பருகிய நின் பரங்கருணைத்தடங்கடலிற்படி வாமா 
உருளெனக்கிங்கிடைமருதேயிடங்கொண்ட வம்மானே.... 
நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நமவெனப்பெற்றேன் 
றேனாயின்னமுதமுமாய்த்தித்திக்குஞ்சிவபெருமான் 

போவந்தென துள்ளம்புகுந்தடியேற்கருள் செய்தா ......... 
வனாருமுயிர் வாழ்க்கையொறுத்தன்றேவெறுத்திடவே ...........(ய ) 

திருச்சிற்றம்பலம் முற்றிற்று 
మంజుంజుంజుంజుంజుంజుంజుంజుంజుంజుందాంశం . 

திருப்புலம்பல். 

சிவானந்த முதிர்வு 
திருவாரூரில் ருளிச் செய 
கொச்சகக்கலிப்பா. 

திருச்சிற்றம்பலம் 
பூங்கமலத்தயனொடுமாலறியாத ெநறியானே ... 
கோங்கலர் சேர்குவி முலையாள் க முவெண்ணீறாட .................. 


....... 


... 


...... 


..... 


கண் 


ராயே 


ப்பட்டது 


திருப்புலம்பல் , 

கூகூ 
யோங்கெயில் சூழ்திருவாரூருடையானேயடியேனின் 
பூங்கழல்கள ைவ பல்லாதெவையாதும்புகழேனே........ ( க ) 
சடையானே தழவாடீ தயங்கு மூவிலைச் சூலப் 

1 . 
படையானேபாஞ்சோதீபசுபதீமழவெள்ளை 
விடையானேவிரிபொழில் சூழ்பெருந்துறையாயடியேனா 
லுடையானேயுனையல்லாதுறு துணைமற்றறியேனே .................( உ ) 
உற்றாரையான்வேண்டேனூர் வேண்டேன் பேர்வேண்டேன்......... 
ற்றரையான்வேண்டேன் கற்பனவுமினியமையுங் ...... 
குற்றாலத்தமர்ந் துறையுங்கூத்தாவுன் குரைகழற்கே.... 
கற்றாவின் மனம்போலக் கசிந்துருகவேண்டுவனே .. 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 


3 


علی 
علی 
علیے 
نکلے 
ای 
میل 
کے 
عملے 
کے 
لیے 
گا 


ای 
میل 
کے 
لیے 
شیل 
کے 
لیے 
مشعال 
کی 
نلی 
کار 
ل 


குலாப்பத்து . 
அனு பவமிடையி படாமை . 
தில்லையி லருளிச் செயப்பட்டது. 


10.4 . 


திருச்சிற்றம்பலம் 
ஒடுங்கவந்தியுமேய றவென்றிட்டுள் கசிந்து . 
தேடும் பொருளுஞ்சிவன் கழலேயெனத்தெளிந்து ... 
கூடுமுயிருங்குமண்டையிடக்குனித்தடியே.. 

குங்குலாத்தில்லையாண்டானைக்கொண்டன்றே ... 
துடியேரிடு கிடைத் தூய்மொழியார்தோணசையாற்..... 
செடியேறு தீமைகளெத்தனையுஞ்செய்திடினு 
முடியேன்பிறவேனெனைத் தனதாண்முயங்குவித்த...... 
வடியேன் குலாத்தில்லையாண்டானைக்கொண்டன்றே ...............( உ ) 
என்புள்ளுருக்கியிருவினையையிடழித்துத் 
துன்பங்களைந்துதுவந்துவங்கய்மைசெய்து . 
முன்புள்ளவற்றை முழுதழியவுள் புகுந்த......... 
வன்பின்குலாத்தில்லையாண்டானைக்கொண்டன்றே ............ 
குறியுநெறியுங் குணமுமிலார் குழாங்கடமைப் ..... 
பிறியுமனத்தார் பிறிவரியபெற்றியனைச் 
செறியுங் கருத்திலுருத்தமுதாஞ்சிவபதத்தை ...... 

* 
யறியுங்குலாத்தில்லையாண்டானைக்கொண்டன்றே ....... ........ ( ச ) 
பேருக்குணமும்பிணிப்புறுமிப்பிறவி தனைத்............ 
தூரும் பரிசு துரிசறுத்துத்தொண்டரெல்லாஞ் 


SK 


திர் 


.... 


... 


.OTS 


m 

குலாப்பத்து , 
சேரும்வகையாற்சிவன் கருணை தேன்பருகி . 
வாருங்குலாத்தில்லையாண்டானைக்கொண்டன்றே .................. 
சொம் பிலரும்பாய்க் குவிமல ராய்க் காயாகி . 
வம்பு பழுத்துடலமாண்டிங்ஙன்போகாமே.... 
ரம்பு மென்சிந்தைநணுகும் வண்ண நானணுகு 
மம் பொன் குலாத்தில்லைடாண்டானைக்கொண்டன்றே..............( சு 
மதிக்குத்திற் லுடையவல்லரக்கன்றோணெரிய ....... 
மிதிக்குந்தருவடியென் றலைமேல்வீற்றிருப்பக் ........ 
திக்கும் சுபாசமொன் றுமிலோமெனக்களித்திங் 

கருங்குலாத்தில்லையாண்டானைக்கொண்டன் றே .......... ( எ ) 
இடக்குங்கருமுருட்டேனப்பின் கானகத்தே 
நடக்குந்திருவடியென் றலைமேனட்டமையாற் .... 
கடக்குந் திறலை வர் கண்டகர் தம்வல்லாட்டை 
யடக்குங்குலாத்தில்லையாண்டானைக்கொண்டன்றே .............. ( அ ) 
பாழ்ச்செய்விளாவிப்பயனிலியாய்க் கிடப்பேற்குக் 
கீழ்ச்செய் தவத்தாற்கிழியீடுநேர்பட்டுத் ...... 
தாட்செய்யதாமாைச்சைவனுக்கென்புன் றலையா.. 
லாட்செய்கு லாத்தில்லையாண்டானைக்கொண்டன்றே .... ( கூ ) 
சொம்மைவரிமுலைக்கொம்பனையாள் கூறனுக்குச் ... 
செம்மைமனத்தாற்றிருப்பணிகள் செய்வேனுக் . 
இம்மை தரும்பயனித்தனையுமீங்கொழிக்கு . 
மம்மைகுலாத்தில்லையாண்டானைக் கொண்டன்றே...... ( m ) 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று . 
* 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0NUKO * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 0 * 

அற்புதப்பத்து. 
அனுபவ மாற் 

பவ மாற்றம், 
திருப்பெருந்துறையி லருளிச் செயப்பட்டது 

ஆசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் 
மையலாயிந்தமண்ணிடைவாழ்வெனுமாழியுளசப்பட்டுத் 
தையலாரெனுஞ்சுழித்தலைப்பட்டு நான் றலை தடுமாறாமே 

........... 
பொய்யெலாம் விடத் திருவருடந்து தன் பொன்னடியிணை காட்டி 
மெய்யனாய் வெளிகாட்டிமுன்னின்றதோரற்புதம் விளம்பேனே(க ) 
எய்ந்தமாமலரிட்டு முட்டாததோரியல் பொடும்வணங்காதே ..... * 
சாந்தமார் முலைத்தையனல்வாரொடுந்தலை தழொறாகிப் ............... * 


* 


அற்புதப்பத்து . 
போந்தியான்று பர்புகாவணமருள் செய்த பொற்கழலிணை சாட்டி * 
வேந்தனாய் வெளியேயென் முனின் றதோரற்புதம்விளம்பேனே( உ ) 
நடித்து மண்ணிடைப் பொய்யினைப்பலசெந்து நானெனதெனுமாய 
கடித்தவர் யிலே நின்று முன்வினை மிகக்கழறியே திரிவேனைப் ... ( க் 
பிடித்து முன்னின்றப்பெருமநைதேடியவரும்பொருளடியேனை * 
படித்தடித்துவக் காரமுன்றீற்றிய வற்புதமறியேனே .. ( 5 ) 
பொருந்துமிப்பிறப்பிறப்பிவை நினையாது பொய்களே புகன்று போ 
கருங்குழலினார் சண்களாவே றுண்டு கலங்கியோடப்பேனைத் ( ய்க் 
திருந்து சேவடிச்சிலம்பவைசிலம்பிடத்திருவொமெகலாதே...... * 
யருந் துணைவனாபாண்டுகொண்டருளிய வற்புதமறியேனே ........ ( ச ) 
மாடுஞ்சுற்றமுமற்வளபோசமுமங்சையர் தம்மோடுங் ..... 
கூடியங்குள குணங்களாலே றுண்டு குலாவியே திரிவேனை . 
விதேந்தென்றன் வெந்தொழில்விட்டிட மென்மலர் சழல் காட்டி 
யாகவித்தென தசம்புகுந்தாண்டதோரற்பு தமறியேனே ..... 
வணங்குமிப்பிறப்பிறப்பிவை நினையாதுமங்கையர்தம்மோடும் 
பிணைந்து வாயிதழ்ப்பெருவெள்ளத்தழுந்தி நான் பித்தனாய்த்திரி வே 
னைச் , குணங்களுங் குறிகளுமிலாச்குணக்கடல்சோமளத்தொடுங் கூ 
டி , பணைந்துவந்தெனை யாண்டுகொண்டருளியவற்பு தமறியேனே ( சு 
இப்பிறப்பினிலிணைமலர் கொய்து நானியல்பொடஞ்செழுத்தோதித் 
தப்பிலாது பொற்கழல்களுக் கிடாதுநான் றடமுலையார் தங்கண் ..... 
மைப்புலாங்கண்ணாலே றுண்டுகிடப்பேனை மலரடியிணை காட்டி ... * 
யப்பனென்னைவந்தாண்டு கொண்டருளியவற்புதமறியேனே .... ( எ ) 
ஊசலாட்டுமிவ்வுடலுயி ராயினவிருவினையதுத்தென்னை .... 
யோசையாலுணர்வார்க்குணர் வரியவனுணர்வு தந்தொளியாக்கிப் .. * 
பாசமானவைபற்றறுத்துயர்ந்த தன்டரம்பெருங்கருணையா ...... 
லாசை தீர்த்தடியாரடிக் கூட்டியவற்புதமறியேனே. .............. 

... ( அ ) 
பொச்சையானவிப்பிறவியிற்கடந்து நான் புழுத்தலை நாய்போல . * 
விச்சையாயினவேழையர்க்கே செய்தங்கிணங்கியே திரிவேனை .... * 
விச்சகத்தரியயனுமெட்டாததன் வினா மலர்க்ழல் காட்டி ...... 
பச்சனென்னை யுமாண்டு சொண்டருளியவற்பு தமறியேனே ...... ( கூ ) 
செறியுமிப்பிறப்பிறப்பிவை நினையாது செறிகுழலார் செய்யுங் 
கிறியுங் கீழ்மையுங்கெண்டைடங்கண்களுமுன்னியேகிடப்பேனை 
யிறைவானம் பிரானெல்லையில்லா ததன்னிணைமலர்க்சழல்சாட்டி * 
பறிவு தந்தெனையாண்டுகொண்டருளியவற்புதமறியேனே ...... ( ய ) 

திருச்சிற்ற 


பலம். 


சன் 


ன்னிப்பத்து . 

சிவ வி வள வு 
திருப்பெருந்துறையிலருளிச்செயப்பட்டது 


...... 


......... * 


ஆசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
தேவதேவன் மெய்ச்சேவகன்றென்பெருந்துறை நாயகன் .......... 
மூவராலுமறியொணாமுதலாயவானந்தமூர்த்தியான். 
யாவராயினுமன்பரன்றியறியொணாமலர்ச்சோதியான் ....... 
தூயமாமலர்ச் சேவடிக் கணஞ்சென்னிமன்னிச்சுடருமே ..... ( க ) 
அட்டமூர்த்தியழகனின்னமுதாயவானந்தவெள்ளத் தான் 
ட்டன் மெய்ச்சிவலோக நாயகன்றென் பெருந்துறைச்சேவகன் .... * 
மட்டுவார் குழன்மங்கையாளை யோர்பாகம்வைத்தவழகன் றன் 
வட்டமாமவர்ச்சேவடிக்கணஞ் சென்னிமன்னிமலருமே .......( உ ) 
நங்சைமீரெனை நோக்குமின்னங்கணாதனம்பணிகொண்டவன் 
றெங்குசோலைசள் சூழ்பெருந்துறைமேயு சேவசனாயகன் , மங்சைமா 
ர்கையில் வளையுங் கொண்டெம்முயிருங்கொண்டெம் பணிகொள் வா 
ன் , பொங்குமா மலர்ச்சேவடிக்கணஞ்சென்னிமன்னிப்பொலியுமே 
பத்தர் சூழப்பராபரன்பாரில்வந்துபார்ப்பானெனச் ......... 
சித்தர் சூழச்சிவபிரான்றில்லை மூதூர்நடஞ்செய்வா ...... 
னெத்தனாகிவந் தில்புகுந்தெமை யாளுங்கொன்டெம் பணிகொள் 
வான் , வைத்தமாமலர்ச்சேவடிக்கணஞ்சென்னிமன்னிமலருமே ( ச ) 
மாயவாழ்க்கையைமெய்யென்றெண்ணி மதித்திடாவகைநல்கினான் 
வேயதோளுமைபங்கனெங்கடிருப்பெருந்துறைமேவினான் .......* 
காயத் துள்ளமுது றவூற நீ கண்டுகொள்ளென் று காட்டிய 
சேயமாமலர்ச்சேவடிக்கணஞ்சென்னிமன்னித்திகழுமே .........( இ ) 
சித்தமே புகுந்தெம்மையாட்கொண்டு தீவினைக்கெடுத்துப்யலாம் 
பத்திதந்து தன் பொற்கழற்கணேபன் மலர் கொய்து சேர்த்தலு...... 
முத்தி தந்திந்தமூவுலகு 

வகுக்குமப்புறத்தெமைவைத்திடு ........... 
மத்தன்மாமலர்சசேவடிக்கணஞ்சென்னிமன்னிமலருமே..... ( சு ) 
பிறவிடென்னுமிக்கடலை நீந்தத்தன்போருடந்தருளினா ........... 
ன்றவையென் றடியார் கடங்களருட்குழாம்புகவிட்டுதல் , ஒறவு செய் 
தெனையுய்யக்கொண்டெம் பிரான்றனுண்மைப்பெருக்கமாம். ....... 
திறமைகாட்டிய சேவடிக்கணஞ்சென்னிமன்னித்திகழுமே.... ( எ) 


اه 


.. 


0 


0 


சென்னிப்பத்து . 

பங 
புழுவினாற்பொதிந் திடுகுரம்பையி ற்பொய்தனை யொழிவித்திடு 
மெழில்கள் சோதியெம்மீசனெம்பிரானென்ைைடயப்பனென்றெ 
ன்று , தொழுதசையினராகித் தூய்மலர்க்கன்கணீர்மல்குந்தொண்ட 
ர்க்கு ,வழுவிலாமலர்ச்சேவடிக்கணஞ்சென்னிமன்னிமலருமே ( அ ) 
வம்பனாய்த் திரிவேனை வாவென்று வல்வினைப்பகைமாய்த்திடு ........ 
மும்பரானுல கூடடறுத்தப்புறத்தனாய் நின் றவெம்பிரா ........ 
வான்பரானவர்க்கருளிமெய்யடியார்கட்கின்பந் தழைத்திடுஞ் ..... 
செம்பொன் மாமலர்ச்சேவடிக்கணஞ்சென்னிமன்னித்திகழுமே ( க 
முத்தனைமுதற் சோதியைமுச்சணப்பனை முதல்வித்தினை சீ........ 
சித்தனைச்சிலலோசனைத்திருநாமம்பாடித்திரி தரும் 
பத்தர்சாளிங்சேவம்மினீருங்கள் பாசந் தீரப்பணிமினோ. 
சித்தமார்தரு 
தருஞ்சேவடிக் கணஞ்சென்னிமன்னித்திகழுமே ....... (ஓ ) 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 
* 0 * 0 *00 Foooos * 

தருவ பார்த்தை . 

அறிவித்தன்புறுதல் 
திருப்பெருந்துறைறயிலருளிச் செயப்பட்டது 

ஆசிரிய விருத்தம். 

திருச்சிற்றம்பலம் 
மாதிவர் பாகன்மறைபயின்றவாசகன்மாமலர்மேயசோதி . 
கோதில்பரங்கருணையடியார் குலாவு நீ திகுணமாசநல்கும் .... ( திழித் 
போ தலர் சோலைப்பெருந்துறையெம் புண்ணியன் மண்ணிடைவந் 
தாதிப்பிரமம் வெளிப்படுத்த உருளறிவாரெம் பிரானாவாரே 
மாலயன் வானவர் கோனும் வந்து வணங்கவவர்க்கருள் செய்தவிசன் 
ஞாலம் தனிடைவந் திழிந்துநன்னெறி காட்டி நலந்திகழுங்.......... 
கோலமணியணிமாட நீக்குலாவுமிடவை மட நல்லாட்குச்.. 
சீலமிகக்கருணையளிக்குந் திறமறி வாரொம்பிரானாவாரே............. ( உ ) 
அணிமுடியாதியமரர்கோமானானந்தக்கூத்தன று சமயம் , பணிவகை 
செய்துபடவதேறிப் பாரொடுவிண்ணும்பரவியேத்தப் , பிணிகெட 
நல்கும் பெருந்துறையெம் பேரருளான் பெண் பாலுகந்து , மணி 
வலைகொண்டுவான் மீன் விசிறும் வகையறிவாரெம்பிரானாவாரே .. ( க ) 
வேடுருவர் கிமகேந்திரத்துமிகுகுறைவானவர் வந்து தன்னைத் ..... 
தேடிவிருந்தசிவபெருமான் சிந்தனை செய் தடியோங்களுய்ய.......... 
வாடல்மர்ந்தபரிமாவேறியையன் பெருந்துறையா தியந் நா 
வேடர் களையெங்குமாண்டுகொண்டவியல்பறிவாரெம்பிரானாவாரே 


மாச 

திருவார்த்தை . 
வந்திமையோர்கள்வணங்கியேத்தமாக்கருணைர் கடலா படியார் 
பந்தனை விண்டற்நல்குமெங்கள் பரமன் பெருந்துறையாதியந்தா .. * 
ரூந்து திரைக்கடலைக்கடந்தன்றோங்கும திலிலங்கையதனிற் ... 
பந்தணை மெல்விரலாட்சருளும்பரிசறிவாரொம்பிரானாவாரே 
வேவத்திரிபுாஞ்செற்றவில்லிவேடுவனாய்ச் கடி நாய்கள் சூழ ( காட்டி 
வேவற்செயல்செய்யுந்தேவர்முன் னேயெம்பெருமான் றான பங்கு 
லேவுண்டபன்றி கிரங்கியீசனெந்தைபெருந்துறையாதியன்று 
கேவலங்சேழவாய்ப்பால் கொடுத்த கிடப்பறிவாரொம்பிரானாவாரேசு 
நாதமுடையதோர் நற்கமலப் போதினினண்ணியநன் னு தலா ( னும் 
ரோதிப்பணிந்தலர் தூவியேத்த வொளிவளர் சோதியெம் மீச னமன் 
போதவர்சோலைப்பெருந்துறையெம்புண்ணியன் மண்ணிடைவந் துதோன்றிப் 
பேதங்கெடுத்தருள் செய்பெருமையறியவல்லாரெம்பிரானாவாரோ ( எ 
பூவலர் கொன்றிைய மாலை மார்பன் போருகிர்வன் புலி கொன்றவினன் 
மாது நல்லாளுமைமங்கைபங்கன் வண்பொழில் சூழ்தென் பெருந்துறைக்கோ 
னேதில் பெரும்புகழெகங்களீசனிருங்கடல்வாணற்குத்தீயிற்றோன் 
மோவியமங்கையர் தோள் புணருமுருவறிவாரெம்பிரானாவாரோ . ( று 
து வெள்ளை நீறணியெம்பெருமான் சோ திமகேந்திரநாதன் வந்து 
தேவர் தொழும்பதம்வைத்த விசன் றென்னன் பெருந்துறையாளிய 
ன்று ,காதல் பெருக்கருணை காட்டித்தன் கழல் காட்டிக் கசிந்துருகக் 
கேதங்கெடுத்தென்னை பாண்டருளுங்கிடப்பறிவாரெம்பிரானாவாரே 
அங்கணனெங்களமரர் பெம்மா னடியார்க்கமுதனவ்னி வந்த 
வெங்கள் பிரானிரும்பாசந் தீர விசபரமாயதோரின்பமெய்த ...... * 
சங்கங்கவர்ந்தவன் சாத்தினோருஞ்சதுரன் பெருந்துறை யாளியன் 
மங்கையர் மல்குமதுரைசேர்ந்த வலகயறிவாரெம்பிரானாவாரே ( n 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று . 

30 
எண்ணப்பதிகம் . 
ழியாவின் பத்து வகை. 
தில்லையில ருளிச் செயப்பட்டது. 
ஆசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
பாருருவாய பிறப்பறவேண்டும் பத்திமையும் பெறவேண்டுஞ்.... * 
சீருருவாயரில் பெருமானே செங்கமலமலர்போ ................ 
லாருருவாயவென்னாமுதேயுன் னடியவர் தொகைநடுவே ... ( ளே 
போருருவாயநின்றிருவருள் காட்டி யென்னை யுமுய்யக் கொண்ட 


- .. 


... 


எண்ணப்பதிகம் . 

MT ( h 
உரியேன் ல்லேனுனக்கடிமை யுன்னைப்பிரித்திக் தொரு பொழுதுந் 
தரியேனாயே னின்னதென்றறியேன் சங்கரா சருணையினார் , பெரி 
யோனொருவன் கண்டுகொளென் றுன் பெய்கழலடி சாட்டிப் , பிரி 
யேனென்றென் றருளியலருளும் பொய்யோ வெங்கள் பெருமானே 
என்பேயுருக நின்னருளளித் துன் னிணைமலரடிசாட்டி ....... 
....... * 
முன் பேயென்னையாண்டு கொண்ட முனிவா முனிவர் முழுமுதலே * 

ன்பேயருளியெனையுருக்கி யுயிருண்கின் றவெம்மானே..... 
நண்போருளாயென்னுயிர் நாதா நின்னருணாணாமே ............... ( ஈ ) 
பத்திலனேனும்பணிந்திலனேனு முன் னுயர்ந்தபைங்கழல் காணப் * 
பித்திலனே மை பிதற்றிலனேனும் பிறப்பறுப்பாயெம் பெருமா 
னே , முத்தனை யானே மணியனையானே முதல்வனே முறையோவென் 
நெத்தனையானும்பான்றொடர்ந்துன்னை யினிப்பிரிந்தாற்றேனே * 
காணும தொழிந்தேனின் திருப்பாதங் கண்செண்களிகூடரப் , பேணு 
மதொழிந்தேன் பிதற்றும் தொழிந்தேன்பின்னையெம்பெருமானே 

வேயழிந்தேனின்னினைந்துருகுந் தன்மையென் புன்மைகளா 
ற் , காணுமதொழிந்தேனீயினிவரினுங் காணவுநாணுவனே... ( ரு ) 
பாற்றிருநீற்றெம்பரமனைப்பரங்கருணையோடுமெதிர்ந்து , தோற் 
றிமெய்யடியார்ச்சுருட்டுறையளிக்குஞ் சோதியை நீதியிலேன் , போ 
ற்றியென்னமுதேயென நினைந்தேத்திப் புகழ்ந்தழைத்தலறி யென் 
னுள்ளே , யாற்றுவனாகவுடையவனேயெனையாவவென் றருளாயே * 

திருச்சிற்றம்பலம் முற்றிற்று 


யாத்தனா 

ப்பத் 
அனு பவா தீதமுரைத்தல் 
ல்லை யிலருளிச் செயப்பட்டது. 


ஆசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
பூவார் சென்னிமன்னனெம் புயங்கப்பெருமான் சிறியோமை....... 
யோவா துள்ளங் கலந்துணர்வா யுருக்கும் வெள்ளக்கருணையினா. * 
லாவாவென்னப்பட்டன்பா யாட்பட்டீர்வந்தொருப்படுமின் ... * 
போவோங்காலம் வந்தது காண் பொய்விட்டுடையான் சழல்புவே 
புகவேவேண்டாபுலன்களினீர் புயங்கப்பெருமான் பூங்கழல்கண் 
மிசவே நினைமின்மிக்கவெல்லாம் வேண்டாபோகவிடுமின்க . 
ணகவேஞாலத்துள் புகுந்து நாயேயனைய நமையாண்ட ............ * 
தகவேயுடையான்றனை ச்சாரத் தளராதிருப்பார் தாந் தாமே........( உ ) 


காசு 

யாத்திரைப்பத்து . 
தாமே தமக்குச்எற்றமுந் தாமேதமக்கு விதிவகையும் ...... 
பாமரெமதார்பாசமா ரென்னமாயமிவைபோகக் 

( ண்டு 
கோமான் பண்டைத்தொண்டரொடுமவன்றன் குறிப்பேகுறிக்சொ 
போமா றமைமின் பொய்நீக்கிப்புயங்கனாள் வான் பொன்னடிக்கே 
அடியாரானீசொல்லீரு மகலவிடுமின்விளையாட்டைக்.................. 
கடி சேரடியே வந்தடைந்து கடைக்கொண்டிருமின் றிருக்குறிப் 
செடிசேருடலைச் செல நீக்கிச்சிவலோசத்தே நமைவைப்பான் ( பைச் 
பொடி சேர்மேனிப்புயங்கன்றன் பூவார் சழற்சேபுகவிகமே .. ( ச ) 
வியின் வெகுளிவேட்சைநோய் மிகவோர்கால மினியில்லை , யுடை 
டானடிக்கீழ்ப் பெருஞ்சாத்தோ டேன்போவதற்கே யொருப்படு 
மி , னடைவோ நாம் போய்ச்சிவபுரத்து ளணியார் கதவ தடையாமே 
புடைபட்டுருகிப் போற்றுவோம் புயங்சனாள் வான்புகழ்களையே . * 
புகழ்மின்றொழுமின் பூப்புனைமின் புயங்கன் றாளேபுத்திவைத்திட் 
டிகழ்மினெல்லாவல்லலையு மினியோரிடையூறடையாமே ..... 
செழுஞ்சீசார்சிவபுரத்துச் சென்றுசிவன்றாள் வணங்கி நா ......... 
திகழுமடியார் முன் சென்று நெஞ்சமுருகி நிற்போமே ........ 
நிற்பார் நிற்க நில்லாவுலகினில்லோ மினிநாஞ்செல்வோமே ....... * 
போற்பாலொப்பாந்திருமேனிப் புயங்கனாள் வான் பொன்னடிக்கே 
நிற்பீரெல்லாந்தாழாதே நிற்கும்பரிசேயொருப்பதியின் ........ 
பிற்பானின்று பேழ்சணித்தாற் பெறுதற்கரியன்பெருமானே ... ( எ ) 
பெருமான் பேரானந்தத்துப் பிரியாதிருக்கப்பெற்றீர்சா 
பாருமாலும் ஒப்பின் னை நீரம்மாவழுங்கியாற்றாதே ......... 
திருமாமணிசேர் திருக்கதவந் திறந்தபோதேசிவபுரத்துத் 
திருமாலறியாத்திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே ( 4 
சேரக்கருதிச்சிந்தனையைத் திருந்தவைத்துச்சித்திமின் ............. 
போரிற்பொலியும் வேற்கண்ணான் பூங்கன்புயங்கனருளமுத . 
மாரப்பருயொராத வார்வங் கூரவழுந்துவிர்................. 
போரப்புரியின் சிவன் கழற்கே பொய்யிற் கிடந்து புரளாதே...... 
புரள்வார் தொழுவார்புகழ்வாராயின்றேவந்தாளாகாதீர் ... 

......... 
மருள்விர்பின்னை மதிப்பாரார் மதியுட்கலங்கிமயங் குவீர்.... 
தெருள்விராதிலி து செய்மின் சிவலோகச் சொன் திருப்புயங்க..... 
னருனார் பெறுவாரகவிடத்தே யந்தோ வந்தோ வந்தோவே ..... 

( ய ) 
திருச்சிற்றம்பலம் . 
முற்றுப்பெற்றது 


* 


தரு ப்படை 

யெழுச்சி . 
பி ரபஞ்சப்போர், 
ல்லையி லருளிச்செயப் 

யப்புட்ட 


கவி விருத்தம் , 

திருச்சிற்றம்பலம் . 
ஞானவாளேந்துமையர் நாதப்பறையறையின் 
மானமாவேறுமையர்மதி வெண்குடை கவிழி .... 
வான நீற்றுக்கவசமடையப்புகுமின்கள் 
வானவூர் கொள்வேர் நாடாயப்படைவாராமே ......... 
தொண்டர் காடூசி செல்லீர்பத்தர் காள் குழப்போக 
சாண்டிறல்யோகிகளேபோணியுந் தீர்க ........... 
டிண்டிறற்சித்தர்களேசடைக்கூழை சென்மின் 
எண்டர் நாடாள் வோ நாமல்லற்படைவாராமே.... 

திருச்சிற்றம்பலம் . முற்றிற்று 


( ச ) 


s 


வெண் பா . 
அ வணந்ே 

தார்தன்மை 
திருப்பெருந்துறையிலருளிச் செயப்பட்டது . 


நேரிசை வெண்பா. 

திருச்சிற்றம்பலம் 
வெய்பவினை யிரண்டும் வெந்தசலமெய்யுருப் 
பொய்யும் பொடியாகாதென் செய்கேன் 

செய்ய ......... 
திருவார் பெருந்துறையான்றேலுந் துசெந்த 
மருவாதிருந்தேன் மனத்து .......... 

( ச ) 
ஆர்க்கோவாற்றுகோவாடுகோபாடுகோ........ 
பார்க்கோபரம்பரனேயென்செய்கேன் - நீர்ப்பரிய .... .... * 
வானந்தமாலேற்றுமத் தன் பெருந்துறையான் ..... 
அனென்பாராரொருவர் தாழ்ந்து 

( உ ) 
செய்தபிழையறியேன் சேவடியேசைதொழுதே .. 

* 
யுய்யும்வசையி னுயிர்ட்பறியேன் - வையத் ..... 
திருந்துரையுள்வேன் மடுத்தென் சிந்தனைக்சேகோத்தான் .... 
பெருந்துறையின் மேயபிரான் .......... 
மூன்னைவினையிரண்டும் வேரறுத்தமுன்னின்றான் ... 
பின்னைப்பிறப்பறுக்கும் பேராளன் - றென்னன் .............. 


0 


... 


.... 


... 


அ 

திருவெண்பா. 
பெருந்துறையின் மேயபெருங்கருணையாளன் 

* 
வருந்துயரந்தீர்க்குமருந்து 

. ( ச ) 
அறையோவறிவார்க்கரைத்தலகுமீன்ற 
மறையோனுமாலுமால்கொள்ளு - மிறையோன் 
பெருந்துறையுண்மேயபெருமான் பிரியா 
திருந்துறையுமென்னெஞ்சத்தின்று . 

... 
பித்தென்னையேற்றும்பிறப்பறுக்கும் பேச்சரி தா .. 
மத்தமேயாக்கும்வந்தென் மனத்தை - பத்தன் 
பெருந்துறையானாட்கொண்டுபேரருளானோக்கு . 
மருந்திறவாப்பேரின்பம்வந்து 
வாராவழிடருளிவந்தெனக்குமாறின்றி 
பாசாவமுதாயமைந்தன்றே - சீரார் 
திருத்தென் பெருந்துறையானென் சிந்தைமேய .......... 
வொருத்தன் பெருக்குமொளி........ 
யாவர்க்கு மேலாமளவிலாச்சீருடையான் ............. 
பாவர்க்குங்கீழாமடியேனை யாவரும் .... 
பெற்றறியாவின் பக்துள்வைத்தாய்க்கென்னெம்பெருமான்.........* 
மற்றறியேன் செய்யும் வகை......... 

( அ ) 
மூவருமுப்பத்து மூவருமற்றொழிந்த........................ 
தேவருங்காணாச்சிவபெருமான் - மாவேறி . 
வையகத்தேவந்திழிந்தவார் சழல்கள் வந்திக்க 
மெட்பகத்தேயின்பமிகும் ... 
இருந்தென்னை யாண்டானிணையடியேசிந்தித் 
திருந்திரந்து கொண்ணெஞ்சேயெல்லாந் தருங்காண் ......... 
பெருந்துறையின் மேயபெருங்கருணையாளன் . 
மருந்துருவாயென் மனத்தேவந்து .... 
இன்பம் பெருக்கியிருளகற்றியெஞ்ஞான் அர்...... 
துன்பந்தொடர் வறுத்துச் சோதியா - யன்பமைத்து சீ ....... 
சீரார் பெருந்துறையானென்னுடையசிந்தையே . 
பூராகக்கொண்டானுவந்து . 

திருச்சிற்றம்பலம் 
முற்றுப்பெற்றது . 


... 


... 


........ 


* 


( கூ ) 


: 


ooo 


C ************* 2 . 
C ************* 2 ) 


c ************* 
C ************* 


பண்டாய நான் ம றை .. 
அனு பவத்துக்கையமின்பையுரைத்தல் . 
திருப்பெருந்துறையிலருளிச்செயப்பட்டது . 


( ச ) 


.... 


* 


நேரிசை வெண்பா. 

திருச்சிற்றம்பலம் 
பண்டாய நான் மறையும்பாலணுகாமாலயனுங் ..... 
கண்டாருமில்லைக் கடையேனைத் - தொண்டாசக் .... 
கொண்டருளுங்கோகழியெங்கோமாற்குநெஞ்சமே...... 
யுண்டாமோகைம்மாறுனா 
உள்ளமலமூன்றுமாயவுகுபெருந்தேன் .. 
வெள்ளந் தரும்பரியின் மேல்வந்த - வள்ளன் . 
மருவும் பெருந்துறையை வாழ்த்துமின்கள் வாழ்த்தக் 
கருவுங்கெடும்பிறவிக்காடு ...... 
காட்டகத்துவேடன் கடலில் வலைவாண 
னாட்டிற்பரிப்பாகனம்வினையை - வீட்டி ....... 
யருளும் பெருந்துறையானங்கமலபாத ... 
மருளுங்கெடநெஞ்சேவாழ்த்து 
வாழ்ந்தார்களாவாரும்வல்வினையைமாய்ப்பாருந் 
தாழ்ந்துலகமேத்தத் தகுவாருஞ் - சூழ்ந்தமார் .............. 
சென்றிறைஞ்சியேத்துந் திருவார் பெருந்துறையை 
நன்றிறைஞ்சியேத்து நமர்............. 
நண்ணிப்பெருந்துறையை நம்மிடர்கள் போயகல் ........ 
வெண்ணியெழுசோகழிக்கரசைப் 

பண்ணின் 
மொழியாளோடுத்தரகோசமங்கைமன்னிக் . 
கழியாதிருந்தவனைக்காண் ... 
காணுங்கரணங்களெல்லாம் பேரின்பமெனப் ........ 
பேணுமடியார்பிறப்பகலக் காணும் ......... 
பெரியானைநெஞ்சேபெருந்துறையிலென்றும் .. 
பிரியானைவாயாரப்பேசு..... 
பேசும்பொருளுக்கில கிதமாம் பேச்சிறந்த......... 
மாசின் மணியின் மணிவார்த்தை - பேசிப் ... 
பெருந்துறையேயென்றுபிறப்பறுத்தேனல்ல... 
மருந்தினடியென்மனத்தேவைத்து ......... 

திருச்சி உம்பலம். 


............. * 


( ரு ) 


.... 


( எ ) 


. 


ருப்படையாட்சி 

வ பாதி யொழிதல் . 
ல் லைலருளிச் செயப்பட்ட 


. 


.... 


ஆசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
எண்களிரண்டுமவன் சழல் கண்டுகளிப்பனவாகாதே............. 
காரிகையார் கடம் வாழ்விலென்வாழ்வு கடைப்படுமாகாதே .... 
மண்களில்வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே 

த .... 
மாலறியாமலர்ப்பாதமிரண்டும் வணங்குதுமாகாதே........... 
பண்களிகூர் தருபாடலொடாடல்பயின் றிமொகாதே .... 
பாண்டி நன் னாடுடையான்படையாட்சிகள் பாடுதுமாகாதே 
விண்களி கூர்வதோர்வேதகம்வந்து வெளிப்படுமாகாதே .... 
மீன்வலை விசிய கானவன் வந்து வெளிப்படுமாயிடிலே.................(க ) 
ஒன்றினொடொன்று மோனாந்தினெடைந்து முயிர்ப்பறுமாகா 
யுன்னடியாரடியாரடியோமெனவுய்ந் தனவாகாதே............. 
கன்றை நினைந்தெழுதாயெனவந்தகணக்கதுவாகாதே .... 
காரணமாகு மனாதி குணங்கள் கருத்துறுமாகாதே .... 
நன்றிது தீதெனவந்த நடுக்க நடந்தன வாகாதே ....... 
நாமுமேலாமடியாருடனேசெல நண்ணுது மாகாதே.... 
யென் றுமெனன்பு நிறைந்தபராவமுதெய்துவதாகாதே.................. 
யேறுடையானெனை யாளுடை நாயகனென்னுள் புகுந்திடிலே ... ( உ .) 
பந்தவி காரகுணங்கள் பறிந்துமறிந்திமோகாதே ..... 
பாவனையாயகருத்தினில்வந்தபராவமுதாகாதே ..... 
யந்தமிலா தவசண்டமுநம்முளசப்பமொகாதே 
பாசிமுதற்பரமாயபரஞ்சுடரண்ணுவதாகாதே 
செந்துவர் வாய்மடவாரிடரானவை 

டரானவைசிந்திடுமாகாதே ..... 
சேலன கண்களவன் றிருமேனிதிளைப்பனவர்காதே... 
யந்திரஞாலவிடர்ப்பிறவித்துயாேகுவதாகாதே..... 
யென்னுடைநாயகனாகியலிசனெதிர்ப்படுமாயிடிலே 
என்னணியார் முலையாகளை நீ துடனின் புறமாகாதே 
யெல்லையின்மாக்கருணைக்கடலின்றினி தாடுது மாகாதே ....... 
நன்மணி நாதமுழங்கியெனுள்ளுற தண்ணுவ தாகாதே .. 
நாதனணித்திரு நீற்றினை நித்தலு நண்ணுவதாகாதே 
மன்னிபவன்பரிலென்பணி முந்து றவைகுவதாகாதே ...... 
மாமறையும்மறியாமலர்ப்பாதம் வணங்குதுமாகாதே ......... * 


......... * 


* 


.. 


... 


திருப்படையாட்சி : பாய்க 
யின்னியற்செங்கழுநீர் மலரொன்றலை பெய்துவதாகாதே 
யென்னையுடைப்பெருமானருளீசனெழுந்தருளப்பெறிலே..... ( ச ) 
மண்ணினின்மாபைமதித்து வகுத்தமயக்கறு மாகாதே 
வானவரும்மறியாமலர்ப்பாதம் வணங்குதுமாகாதே 
கண்ணிலிகாலமனைத்தினும் வந்தகலக்கறுமாகாதே 
காதல் செயும்மடியார் மனமின்றுகளித்திடுமா காதே 
பெண்ணலியாணென நாமென வந்தபிணக்கறு மாகாதே 
போறியா தவனே கபவங்கள் பிழைத்தனவாகாதே ... 
யெண்ணி லியாகியசித்திகள் வந்தெனை யெய்துவதா காதே ........... * 
யென்னையுடைப் பெருமானருளீசனெழுந்தருளப்பெறிலே... ( ரு ) 
பொன்னிய லுந்திருமேனிவெண்ணீறு பொலிந்திடுமாகாதே , ..... 
பூமழைமா தவர்கைகள் குவிந்து பொழிந்திடுமா காதே 
மின்னியனுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே 
விணை முரன்றெழுமோசையிலின்பமிகுத்திமோகாதே............... * 
தன்னடியாரடியென் றலை மீது தழைப்பனவாகாதே ... 
தானடியோமுடனேயுயவந்து தலைப்படுமாகாதே . 
யின்னியமெங்கு நிறைந்தினி தாகவியம்பிடுமாகாதே 
யென்னை முனாளுடையீசனெனத்தனெழுந்தருளப்பெறிலே ... ( சு ) 
சொல்லியலாதெழு தூ மணியோசைசுவை தருமாகாதே.......... 
ண்ணெனவென் னுளமன்னிய சோதிதொடர்ந்தெழுமாகாதே... * 
பல்லியல்பாயப்பரப்பறவந் தபராபரமாகாதே 
பண்டறியாதபரானுபவங்கள் பரந்தெழுமாகாதே 
வில்லியனன்னு தலார் மயலின்றுவிளைந்திடுமாகாதே ...... 
விண்ணவரும்மறியாதவிழுப்பொருளிப் பொருளாகாதே ...... 
யெல்லையிலா தனவெண்குணமானவையெய்திடுமாகாதே .. 
யிந்துசிகாமணியெங்களை யாளவெழுந்தருளப்பெறிலே........ ( எ ) 
சங்கு திரண்டுமுரன்றெழுமோசை தழைப்பனவாகாதே..... 
சாதிவிடாதகுணங்கணம்மோசெலித்திடுமா காதே... 
யங்கிது நன்றிதுநன்றெனுமாயையடங்கிடுமாகாதே, 
யாசையெலாமடியாரடியோமெனுமத்தனையாகாதே .... 
செங்கயலொண் கண்மடந்தையர் சிந்தைதிளைப்பன வாகாதே .. 
சீரடியார்கள் சிவானுபவங்கடெரிந்திடுமாகாதே....... 
யேங்கு நிறைந்தமுதுறுபரஞ்சுடரொய்துவதாகாதே?......... 
மீறறியா மறையோனெனையாளவெழுந்தருளப்பெறிலே ......... ( அ ) 

திருச்சிற்றம்பலம் . 


D 


னந் தமாவில . 
சிவானுப 

பவ ப்பம் . 
தில்லையிலருளிச் செயப்பட்டது. 


வ வி 


ஆசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
மின்னேரனையபூங்கழல் சளடைந் தார் சடந்தார் வியனுலகம் ........ 
பொன்னேரனை யமலர் கொண்டுபோற்றநின்றாரமரரெல்லாங் ....* 
கன்னேரனைய மனக்கடையாய்க் சழிப்புண்டவலக்கடல் வீழ்ந்த.. * 
வென்னேரனையேனினியுன்னைக் கூடும் வண்ணமியம்பாயே ..... ( க) 
என்னாலறியாப்பதந்தந்தாயான தறியாதேசெட்டே ....... 
னுன்னாலொன் றுங்குறைவில்லையுடையாயடிமைக் காரென்பேன். * 
பன்னாளுன் னைப்பணிந்தேத்தும்பழையவடியரொடுங்கூடா 
தென்னாபகமேயிற்பட்டிங்கிருந்தேனோய்க்குவிருந்தாயே ... ( 2 ) 
சீலமின்றிநோன்பின்றிசீசெறிவேயின்றியறிவின்றித் . 
தோலின்பாவைக்கூத்தாட்டாய்ச்சுழன்றுவிழுந்துகிடப்பேனை * 
மாலுங்காட்டிவழிகாட்டிவாராவுலகநெறியேறக் 
சோலங்காட்டியாண்டானைக்கொடியேனென்றோக.வெதே ..... ( க 
கெடுவேன் கெடுமாகெடுகின்றேன் கேடிலா தாய்பழிசொண்டாய் , 
படுவேன்படுவதெல்லா நான் பட்டாற்பின்னைப்பயனென்னே...... * 
கொடுமாநரகத்தழுத் தாமே காத்தாட்கொள்ளுங்குருமணியே 
நடுவாய் நில்லாதொழிந்தக்கானன்றோவெங்கணாயகமே ........ 
தாயாய்முலை யைத் தருவானே தாராதொழிந்தாற்சவலையாய் ........ 
நாயேன் கழிந்து போவேனோநம்பியினித்தானல்குதியே... 
தாயேயென் றுன்றாளடைந்தேன் றயாநீயென்பாலில்லையே 
நாயேனடிமையுடனாகவாண்டாய் நான் தான் வேண்டாவோ...... ( ரு ) 
கோவேயருள வேண்டாவோகொடியேன் கெடவே பமையுமே.... * 
யாவாவென்னாவிடிலென்னையஞ்சேலென்பாராரோதான் ... 
சாவாரெல்லாமென்னளவோதக்கவாறன் றென்னாரோ ..... 
தேவேதில்லை நடமா டீ திகைத்தேனினித்தான்றேற்றாயே ......... 

... ( சு ) 
நரியைக் குதிாைப்பரியாக்கிஞாலமெல்லா நிகழ்வித்துப் ............ 
பெரியதென்னன் மதுரையெல்லாம்பிச்சதேற்றும் பேருந்துறையா 
யரிய பொருளேயவ நாசியப்பாபாண்டிவெள்ளமே 
தெரியவரியபரஞ்சோதீசெய்வதொன்று மறியேனே.......... ( எ ) 

திருச்சிற்றம்பலம் , 


acery 


அச்சோப்பதி கம் . 
அனுபவ வழிய றி மாலை 
ல் வல யி லருளிச்செயப்பட்டது 


மை , 


கலிவிருத்தம் 

திருச்சிற்றம்பலம் 
முத்திநெறியறியாதமூர்க்கரொடுமுயல்வேனைப் 
பத்ெெநறியறிவித்துப்பழவினை கன்பாலும் வண்ணம் 
சித்தமலமறுவித்துச்சிவமாக்கியெனை யாண்ட .... 
வத்தனெனக்கருளியவா றார்பெறுவாரச்சோவே...... 

( ச ) 
நெறியல்லாநெறி தன்னைநெறியாக நினைவேனைச் 
சிறுநெறிகள் சேராமேதிருவருளேசேரும்வண்ணம் 
குறியொன் ஜமில்லாதகூத்தன் றன் கூதீதையெனக் 
சறியும் வண்ணமருளிய வா றார்பெறுவாரச்சோவே .... 
பொய்யெல்லாமெய்யென்றுபுணர் முலையார் போகத்தே .... 
மைய ஒறக்கடவேனைமாளாமேகாத் தருளித் 
தையலிடங்கொண்ட பிரான்றன் கழலேசேரும் வண்ண .................* 

* 
மையனெனக்கருளியவாறார் பெறுவாரசீசோவே ..... 
மண்ணரனிற்பிறந்தெய்த்துமாண்டுவிழக்கடவேனை ... 
யெண்ணமிலாவன்பருளியெனை யாண்டிட்டென்னையுந்தன் 
சண்ணவெண்ணீறணிவித்துத் தாய்தெறியேசேரும்வண்ண . 
மண்ணலெனக் கருளியவாறார்பெறுவாரச்சோவே 
பஞ்சாயவடிமடவார் சடைக் கண்ணாலிடர்ப்பட்டு............ 

நஞ்சாயதுயர் கூர நிற்பேனுன்னருள் பெற்றே 
னுய்ஞ்சேனானுடையானேயடியேனைவருகவென் .... 

ஞ்சேலென் றருளியவா றார்பெறுவாரச்சோவே ....... 
வெந்துவிழுமுடற்பிறவிமெய்யென்று வினைபெருக்கிக் ......... 
கொத்து குழற்கோ வவளை பார்குவிமுலைமேல் வீழ்வேனைப் ........* 
பந்தமறுத்தெனையாண்டு பரிசறலென்றுரிசுமறுத் .......... 
தந்தமெனக்கருளியவாமார்பெறுவாரச்சேவே 


m 


ளயச அச்சோப்பதிகம் . 
தையலா மையலிலே தாழ்ந்து விழக்கடவேனைப் ......... 
பையலேகொடு போ 

காடு போந்துபாசமெனுந்தாழுருவி .......... 
புய்புநெறிசாட்டுவித்சிட்டோங்காரத்துட்பொருளை ..... 
பைய னெனக்கருளியவாறார்பெறுவாரச்சோவே ... 

வ ......... ( எ ) 
சாதல் பிறப்பென்னுந் தட்ஞ்சுழியி ற்றடுமாறிக் .... 
சாதலின்மிக்கணியிழையார் கலவியிலேவிழுவேனை 
மாதொரு கூ அடைய பிரான் றன் கழவேசேரும்வண்ண ............. * 
மாதியெனக் கருவியவாறார் பெறுவாரசீசோவே . 

( அ ) 
செம்மை நலமறியா தசி சட்ரொடுந் திரிவேனை 
மும்மை மலமறுவித்த முதலாயமுதல்வன்றா 
லம்மைய மார் பொருளாக்கி நாய்சிவிகையேற்றுவித்த 
வம்மையெனக்கருளியவாறார்பெறுவாரச்சோவே ..... ( சு 


திருச்சிற்றம்பலம் 


அ 


இதிவேர்த பதிகப்பாடல்களிலே - கொச்சகக் கலிப்பாவென் - சொல்லப் 
பட்டவைகளுள் - திருக்கோத் தம்பியிலே - நானாரொன் அள்ள மார் 
ஞானங்களாரென்னை யாரறிவார் என்பது போல ஐஞ்சீரடி 
கள் சிலவற்கிலே வந்திருக்கின்றன . கலிப்பாலில் ஐஞ் 

சீரடியும் சிறுபான்மை வருமென் விலக்கண மிருக் 
என்றமையால் . அருகிக்கலியோ டகவன் மருங்கி னைஞ்சிரடி, 
யும் வருதற்குரித்து எனக் காரிகையிலே சொல்லப்பட் 

டதனாலும் அறிக . 


பாட்டு முதற்குறிப்பகராதி . 


சு 


பாட்டு , பக்கம் . பாட்டு , பக்கம் . பாட்டு . பக்கம் . பாட்டு பக்கம் . 
அங்கண் ..... பச அரையா ..... ருரு ஆர்க்கோ .... m எ ஈண்டி ....... கூடு 

... சுக அவர .... எ ஆர்த்த .... சக ஈரம்பு ....... உ 
அடர்புல - ஙகூ அல்லி .......விஉ ஆவகை .... டுக உகந்தா ... 
அடற்கரி .... ஙஅ அவமா ..... குரு ஆவாத் 

ஆவாதிரு சு 2. உங்கை....... சரு 
அடியாரா ... ராசு அழகே....... கூக ஆவாவ 

கக ஆவாவரி ஃ ... ருரு உடைய .... 
அடியார் ... அக அழிவின் .... கூடு ஆற்றகில் . அஉ உடையாளு எக 
அடியேனல் கய அழுகே ...... ஈஉ ஆனையா ... சஅ 

கஉ ஆனையா ... ச.அ உடையானேஉக 
அடியேனல் ஙஉ அளவறு ..... உசு ஆனைவெம் ஈ எ உணர்ந்த... எ 
அட்டமூர் .. 1 உ அளவிலா .. அஅ இடக்குங் ( ள ) உண்டோ. . உஎ 
அணிமுடி . ாக அளித்து .... எ அ இணை .........ருகூஉண்ண.... கார் 

ண்டப் ..... கூ அளிபுண் .... அய இந்திர ....... சசு உத்த 
அண்ணா ...சச அறவே .... 

அறவே ..... அகூ இந்திரி ..... அ எ உம்பர்....... காசு 
அதுபழ .... எஉ அறவை ..... கூசு இப்பா .... எம் உய்ய . 

த்தனே கூ எ அறிவ ....... உன ப்பி .........ாக உரி.........ாரு 
அத்தியுரி ... சு உ . அறிவி ..... உசு இயக்கி ...... அ எ உருரிப் ..... ருசு 
அத்தேவ ... – உ அறுகெட் ... சக இரங்கு எச உருத்தெரி அது 
அப்பனே. நச அறுக்தி ...... எஎ இரந்தி ...... எசு உரை 
அம்பர ருக அறை ........ அ இருகை.... உஎ உலக்கை .... கும் 
அம்பலத் ருக அன்ப ...... எ எ இருடி ........ அஉ உலவா ......உன் 
அம்மை .... கசு அன்பி ...... எரு இருத ....... ஙசு உவலை ....... நம் 
அயனை . அன்றா ..... சாக இருந் , டாடாஅ உ 

ள அ உழிதரு ..... உஉ 
அயன் ........ ருக அன்றே .... கூக 
கூக இருந்தெ, டுங எ உழை ... 

....சய 
அரிக்கு ... இரு அ 

டு அன்னே... ச 

... ச 2 இருப்பு ..... நக உள்ளப் ...... ருங 
அரியா ..... உந ஆடர .......... கா எ இரும்பு .... கூ எ உள்ளமல ... க 
அருண ....... எக ஆக்கின் ... உரு 

ல்லை ....... நந உள்ளன.....என 
அருந்த .... ருகூ ஆட்டின் ... சுஉ இழித்த.... நா உற்ற ....... அ 2 
அருமந் ... ஒரு ஆட்டு ......... எ எ இன்பந் ... சுகூ உற்றாலா. கக 
அருளாதொ எச ஆணோ ... சுசு ன்பம் ...... 14 உன்னற்கரி சு எ 
அருளார . . அக ஆதமிலி ...... க எ இன்பான் .... எ க உன்னற்கரி சுசு 
அருளுடை . கூசு அதியு.......... சக இன்றெ ..... எ சு உன்னை ...... சுக 
அனாச........ எரு ஆட ....... உஉ இன்னிசை .. எ உ ஊசலா ....... எக 
அரை - பொ எச ஆயநான் ..... உச ஈசனே நீ மீகஊனா.........சஅ 
அனாசேய ஆயமொழி எக ஈசனேரே உஅ எங்கனா.... 


ரு எ 


பாட்டுமுதற்குறிப்பகராதி. 
பாட்டு பக்கம் . பாட்டு , பக்கம் பாட்டு , பக்கம் . பாட்டு , பக்சம் . 
எச்சம் . 

..கூந ஒன் . ..... கூய காட்டக ......ாக கொம்பில . ( 
எண்ணி....... அக ஒலிங் ........ கக காண ........ உஎ கொம்மை ( 1 
எண்ணுடை.சுச ஓயா..........சசு காணுங் ..... க கொழு .... 2 
எந்தையா உ எ ஒய் ... ...... உன் காணும் ... ாடு கொள்ளு 
எந்தையெ ருக ஒரொரு ..... சச காணுமா... ஙஉ சொள்ளேர் . நரு 
எம்பிரா ...... நய கடக 

...... நய கடகரி .... அகாதார் ....... சச சொள்ளேன்உக 
எய்தலா ...... கக்கடலினு ...... ஈசு சாப்பா ...... அங் கொன்றை சு அ 
எய்த்தே.......அய கடலின் ...... கூஉ காமனு...... சுச கோணிலா .. கச 
எரிமூன்று .சுய கடலே ....... அக காருடை ... சாக கோயில் ... ரு 
எழம் ..... ... க எ கடவு ......... நய காருறு ....... நடு கோலமேனி அஎ 
எனை நா ....... கஉ கடை ........ நரு காலமுண் கரு கோலவரை கசு 
என்பா..... கூ அ கட்ட ........ உஅ கானார் ....... ரு அ கோலால ரு அ 
என்பு ... 

...... கக கண்களி ....... ளய கிஞ்சுக ........ என கோவே ne . 
என்பே ...... பாரு கண்ட ...... ஙஅ கிளியன 

ந.அ கிளியனார் ... கந சோழி .... உ 
என்னணி ...... பாய் சண்ணஞ்...சுஎ கிளிவந் ... ச அ சோற் ,லெக 
என்னப்ப .. – எ கண்ணப் ... ரு உ கிற்ற ... உசு சோற்றேன் எய் 
என்னா ...... யஉ கண்ணார் ...... கூக கீதமினிய சுஅ சங்கம் ..... ருக 
என்னை .... நசுகதி ........... நக கு.குது ... நகசங்கரா ..... நய 
என்றும் ..... சுக கமல ........ அரு குலங்க....... .அ சங்கு....... மயக 
ஏசாநி ........ எச 

....... எச கயன் ........ குரு லம்பா.... ருஎ சச்சை ....., . அ 
னு ......... சய கரண .......... 
ஏதமிலா ..... எய கருட ......... எ க குறி ....... கூகூசட்டோ ... ருஉ 
ஏய்ந்த ....... ( m ) கருவா ....... ரு ங குறை ........ எரு சதுரை ...... கூச 
ஏராரிள ..... எய கலந்து ...... அகூ கூடி கூய சந்திரனை .. சஅ 

சு அ கல்லாத ..... அ அ கூவின ..... 
ஏழை ... 

.......கரு கல்லாமன .. சசு கூறு ........கூக சாடி ......... உ 
ஏனை ... 

நசு கூற்றை ..... கூரு சாதல் ..... .ாயச 
....... நக கள்வன் ...... ருச கெடு ...... ளயஉ சாதிகு ..... அ அ 
ஒண்ணி ........சக கறங் .......... ருரு கேட்டாயோ - சசு சாவ ........... உக 
ஒண்மை ..... நஎ கற்போலு ... சாச கேட்டாரு உரு சித்த ........ உ 
ஒப்பு ......... கசு கற்றறி ....... கூ அ கையார்.... . சஎ சிந்தனை .... உச 
ஒருவ ........ யை கனவே .......ஒரு கையார்...... அயசிந்தை.......ஈக 
ஒன்றா..... குங கன்னா ...... ருரு கொந்தண சுக சிரிப்பார் ... எச 

பாய காசணி . சக கொம்பர்... நஎ சிரிப்பு ....... சய 


ருங் குழை . 


குழை ..... கூய 


ஏர்தரு 


ருக 


.... உசு களி ..... 


ஐயநி . 


ன்றி .. 


(poo 


a 


சாஎ 


. 


பாட்டுமுதற்குறிப்பகராதி 
போட்டு பக்சம் , பாட்டு , பக்கம் , பாட்டு பக்கம் பாட்டு பார்கம் . 

சீரார் திரு..... சுச தக்சனை ...... டு எ தெங்கு.சுசு நான்ம்...... கூக 
சோர்ப ... சுடு தச்சுவிடு ..... சுஉ தென்பா .... டு அ நான்மு... சை 
சீலமின்றி ய உ தந்ததுன் . எசு தேரை ........... சுக நான்ற 
சீவார்......... அய தரிக்கிலே உ • தேவதே ... உ தித்த 

ள .. 
சுடர் பொற் அஉ தவமே ...... உக தேவர்....... உரு நிருத்த.... அடு 
சுந்தரத் ...... சாக தறிசெறி ...... கூச தேனக ருக நில நீர் ..... காச 
சுந்தர நீ..... சக தனித் .... கூகூ தேனாடு ... சுய நினைப்ப..... நக 
சுருள் ......... எ அ தனிய 

...... 

உடு தேனை ...... உக நினையப் ... அந் 
டூய தன்மை.... உக தேன்ப ...... சுகூ நிற்பார்..... ள்சார் 
க் டுவேன்... சஅ தா தாடு ..... எம் தேன் .... ரு அ நீக்கி ....... 
ரிய ........... சுந தா தாய் ....... அந தையலா பாயச நீண்டகர , சு எ 
சங்கணெ சரு தாமே ....... சுதையலோ . சு அ நீண்ட மா..அ உ 
சங்க ....... சச தாபாய் ... யஉ தொண்ட ..... - எ நீதியா ..... அக 
செடியா .... 

... அய தாரகைபோசய தோலு ....... ருச நீரின் ......... கூரு 
செப்பார் . சஎ தா ராய்....... ந.உ ரங்கா ருஅ நீல வுரு..... சு அ 
செம்மை.ாயச தாசாவ கூல நங்கை ...... பாஉ நெக்கு .. அங 
செய்த ........ ள எ தாளியறு ... சு அநஞ்ச..... சுசு நொந் ..... நசா 
செய்யவாய்.எய தானந் .... ரு அ நடித்து 

ரு அ நடித்து ... ளக நெறிசெய் காய் 
செய்வ .....உஅ திகழத்.......அக நண்ணி ..... ாக நெறியல் .. யைக 
செல்வ ...... உ . அ திண்போ..... சுக நமச்சி க நோயுற்று .. 
செழிகின் .. ஙரு திருந்..... அசு நரியை.... மஉ பங்கய 
செழுக்க ... எ அ திருமா...... ரு ச நல்கா......... எரு டசீசை ... க எ 
செறியுமி ..... 
...... திருவா..... 

பஞ்சாய..கூ அ 
செறியும் .. கூடு தில்லை..... ரு நன்றா....... ருகபஞ்சாய்வாக 
சோக்கரு ராசு தினைத்தனை ருஉ நாடக ....... உஉ பஞ்சின் 
சொல்லி : ... ளயாக தீதில் .........சேச நாதமு ...... பசபடமா.... சாக 
சோதியாய் . எசு தீர்க்கின்ற- ந. சு நாமக ....... காங பணிவார் .... நங 
சோதியே .. அரு தீர்ந் ...... நய நாயிற் கடை கால் பண்சும நீ சீ எ 
சோலை...... எக துடிகொ .... அரு நாயிற்கடா கை பண்டாயாக 

.... எ அ துடியே .... கூகூ நாயேனை குங்பன்பட்ட கால 
ஞானக் ... நகதுணி . 

கம் நானார .... 
ஞானவா... ளஎ துண்ட ச எ நாலரென் டுஉ பண்ணினே அச 
ககைவிலா... சு.சதுப்ப .... அசா நா ஓம் ........ ருசு பத்தர் ........12 
நக்கனா....... சுக து வெள் .......ாச நானே கஅ பத்திமை ... அஅ 


காச 


ருச நல்ல 


சுகபஞ 


ஞால ... 


உங 


மடங்க .... எ 


பருதி , 


மணண 
நள 


நான் பேசும் . 


பாக 


பாட்டுமுதற்குறிப்பகராதி . 
பாட்டு பக்கம் . பாட்டு பக்கம் பாட்டு , பக்கம் . பாட்டு . பக்கம் . 
பத்திலனே . ாரு பாத்திரு .. படு பூத்தாரும் ,சுக டோதுசே. என் 
பந்தணை .... ஆச பானினை கஎ பூமேல் ...... ருச டோரேறே உ அ 
பந்தவி ....... பாய் பிட்டு....... அசு பூவலர் ....... ரச போற்றியருசடு 
பப்பற ...... எஉ பிணக் ...... அசு பூவார் ....... பாரு போற்றி பிப்கய 

போற்றியென் உக 
பரந்து ....... உக பிணியே .... கூச பூவிய......... சக 

போற்றியென் வா எக 
நக பித்தனெ ..... அக பூவேறு ..... ரு உ போற்றியென் 2.உஎ 
ஏ ... அக பித்தென்னை ா அ பெரு நீ ..... ஈ அ 

போற்றியோ நம உக 
பரவுவாரி 

பிரம் ..... சுரு பெருமான் பசு 

மஞ்சுலா ..... கூச 
பாந்து ...... அக பிறவி தனை அ அ பெரும் ..... எ அ 

பயந 
நதி ....... பிறவியென் பெற்றது 

மண்ணி.பாயக 
பருவரை ... கூச பிறிவறி .... எக பெற்றி ....... சக 

மதிக்கு ..... ( 1 ) 
பவனெம் . 2 உ புகவேத .... உஉ பேசப்பட் ஈ உ 

மத்துறு.... அ 
பழிப்பி ..... சய பு : வேவோடு பேசிற் ....... உச 

மருவினி... கூ அ 
பழுகிறோல் அடு புகழ் ..... 

மருளனே . அசு 
பற்றாங் .... கஉ புகுவ .......உசு பேதமில் .. அஎ 

மலங்கி. 

அஎ 
பன்னாட் . சுய புகுவே .....உ க பேராசை ... சுய 

மலைமக ...... ரு 
பாங்கி ..... அ அ புணர்ப்ப .. நம் பேருங் .... கக 

மலை பரை . .ருஆ 
பாசம் 

சக புத்தன்மு சுசபைங்கு..... சக 
பாசவே .... கசு புத்தன் ..... ருசு பைந் நாட் . கஉ 

மன்னவெ .. நச 
பாடவே ..... கூச புரந் .... 

மறுத்த....... நடு 
பாடிமா அச புரள் . 

பசு பொதும் , நக 

மாடுஞ்சு .... எக 
பாடிற் ....... சில புலன்....... ஈ.அ. பொத்தை ... அக மாடு நகை.. இய 
பாழ்ச்செ .. ( 1 ) புலைபனே ... எஎ பொய்யவ , நடு 

மாதாம் ..... சுசு 
பாதாள சக புவனி ....... எரு பொய்யனே எசு 

மாதிவர் ...... க 
பாரார்...... சகா புழு 

பொய்யா..ருச 

மாயவ ...... கூடு 
பாருரு ....... ச புறமே ....... கஉ பொய்யோயங 

மாயலா...... உ 
பாரொடு .....அக புற்றில் ....... கங பொருட்ப .. சாக 

மாயனே . 
பாரோர் ...... அம் புற்று .... எஎ பொருத்த ... நங 

மாலயன் 
பார்பத ..... எசு புன்புலால் . க எ பொருந்து . கை 

மாலறி . ..... சவ 
பார்பாம் . . ரு பூங்கமல .. க அ பொருளே 

பொருளே ... நஎ மாலே .....ருசு 
பார்ப்பதி .. சுஉ பூவது...... ரு எ பொலி மாவடு ... என் 
சுகபூண. 

அ. எ பொழி . . எ அ மாழைமை எசு 
பாலும் ...... சு பூதங்கடோ எஉ பொன்னி யகமாதன ஹென உசு 
பாவநாசா . அச பூதங்களை அ அ போகம் ....க. க மாறி நின்றேன் - என் 


l 


மன்னவ 


சுஉ பொச்சை , 


மாக 


........... 

பாக 


ன . . 


எஎ 


நசு 


பாலக ........... 


சு அ 


கூச 


பாட்டுமுதற்குறிப்பகராதி . 
பாட்டு . பக்கம் பாட்டு பக்கம் பாட்டு . பக்கம் . பாட்டு பக்கம் . 
மாறிலா ... கூசு முன்னீ ம ... சுரு வலைத் தலை .. க்க வினைக் ....... கூஉ 
மாறுபட் .. ஈசு முன்னைப் . . ச உ வல்லைவா ... அச வினைப் .. அஎ 
மானம் ........ சுச முன்னை யெ அக வழங்கு....... எக வினை யி ..... உங் 
மானே நீ ச உ முன்னை வி - எ வளர் .... ..... நரு வினையெ ...உசு 
மா , க்கி மண கக மூத்தானே. க அ வளைந்த... சு உ வெஞ்சி ...... சு உ 
மா ,க்தியுடைஈ உ மூவரு .. 

...... ா அ வன்பு ........ கந வெஞ்சே... அய 
மா ,க்கியுமை உஅ மூன்றங் சுரு வன்னெஞ் ருக வெந்து . ங 
மானோர் . : கூல மெய்தா .... உக வாட்ட ..ரும் வெய்யவ .. சுஉ 
மிடைந் அம் மெய்ய ..... அசுவாரா..... 

வெய்யவி.பால 
மின்கணி ... எகூ மேலை ........ உ எ வாவிங் ........ சுக வெருவரோன்கங 
மின்னிடை நய மேவு ........ அக வாழ்கின் ..... உக வெள்ளத் ... நசு 
மின்னேராயஉ மைப்பொலிச எ வாழ்த்து ..... உரு வெள்ள ந் .....உங 
முடித்த ... உக மையமர் ... ருய வாழ்ந்தார்பாக வெள்ளை .. 
முதலை ........ நகமையலா... ( 1 ) வாளுவா ... 

வெறுப்பன எ அ 
முத்தணி .....நய மையிலங் நந வான நா ....... ஙக வேருெவாகிளங 
முத்தனே .. அசு மொய்ப் .... எ கூ வானவன் ... சுக வேண்ட ..... கூக 
முத்தனை 

.... ள ந மொய்யார் . சங வானாகி ...உஉ வேண்டு நி ... ஙக 
முத்தன்ன . சக யாவர்க்கு . - 1 அ வான் கெட்டு சு வேண்டும் . அக 
முத்திக் ...... ருசு யானேது ... உ உ வான்பா ..... கங வேண்டே .. கூஉ 
முத்தினொயக யானேபொ நக வான்வ ...... சசு வேதமு .... . ருக 
முத்து 

....... ..சக வட்ட ... ருகவிச்ச . ஙச வேதமொ -- சுஎ 
முந்திய ..... எ க வணங்க..... சீர்ய விச்சு........... வேவத்திரி ..ளச 
முழு தயி ... ம வணங்கு நி ... ஈக விச்சை வேனில்வே - உஎ 

வேனில்வேண்ம- உக 
முழுமு . ... எச வணங்குமி..ளக விடுயின் ..... 

கவத்த 
முழுவ ........ உக வண்ண ..... உச விடைவிடாகசு 
முன்னாய ..சுக வந்திமை ... ளச விண்ண க ... எரு 

வைப்பு ....... அக 
முன்னானை .. ச அ வம்பனாப் ... ந விண்ணா...... சஎ 

வையக ..... - ருய 
முன்னிக் ... சச வம்பனே 

சச வம்பனே. . அச விண்ணோ -ருசு ஆ செய்யுள் , 
முன்னின் ... எச வருந்தவ உ உ விரவிய ...... கரு சாருய்வு . 

பாட்டுமுதற்குறிப்பகராதி 

முற்றுப்பெற்றது 


பாசு 


வை 


ந 


3 


ப 


திகவகராதி . 


பச்சி 


- 


எ 


பதிரம் . 

பக்கம் . பதிகம் 
அச்சப்பத்து 

க ங சாழல் 
அச்சோப்ப திசம் பாயங சிவபுராணம் 
அடைச்சலப்பத்து - எ அ செத்திலாப்பத்து 
அண்டப்பகுதி 

கூ சென்னிப்பத்து 
அதிசயப்பத்து 

அக தசாங்கம் 
அம்மானை 

சடு தெள்ளேணம் 
அருட்பத்து 

அரு தோணோக்கம் 
அற்புதப்பத்து 

( 1 ) நீத்தல்விண்ணப்பம் 
அன்னைப்பத்து 

படையாட்சி 
ஆசைப்பத்து 

எக படையெழுச்சி 
ஆனந்தமாலை 

ஸ்உ பண்டாய நான் மறை 
உந்தியார் 

சுஉ பள்ளியெழுச்சி 
உயிருண்ணிப்பத்து - க.உ பாண்டிப்பதிகம் 
எண்ணப்பதிகம் 

ராச பிடித்தபத்து - 

சக பிரார்த்தனைப்பத்து 
ஏசறவு 

கூஎ புணர்ச்சிட்பத்து 
கண்டபத்து 

அஎ புலம்பல் 
கழுக்குள் ரப்பதிகம் 

அசு பூவல்லி 
கீர்த்தித்திருவகவல் 

ரு பொற்சுண்ணம் 
குயிற்பத்து 

காஅ 
குலாப்பத்து 

கூகூ போற்றித்திருவகவல் 
குழைத்தபத்து 

கய யாத்தினாப்பத்து 
சொத்தும்பி 

ருஉ வார்த்தை 
கோயிற்திருப்பதிகம் எடு வாழாப்பத்து . 
கோயின் மூத்ததிருப்பதிகம் எது வெண்பா - 
சதகம் 

ஆ திருப்பதிகங்கள் டுக , 


எம்பாவை 


- 


ப 


பொன்னூசல் 


- 


உக 


இப்புத்தகம் வேண்டியவர்கள் சென்னப்பட்டணத்தைச் சார்ந்த 
புரைசைப் பாக்சத்தால் தாண்டவராய முதலி தெருவில் சின்னதம் 
• நாயகரிடத்தில் விலை வாங்கிக்கொள்ளலாம் ... 


GS 


